பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


உ 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


க. சிறுத்தொண்டர்‌ 
௨. திருநீலகண்டர்‌ 
௩. திருக்கண்ணப்பர்‌ 


மறைமலையடிகளின்‌ புதல்வியாரும்‌, 
சென்னை நார்த்விக்‌ மகளிர்‌ கல்லூரித்‌ தலைமைத்‌ 
தமிழா௫ரியராயிருந்தவருமாகிய 
திருமதி தி. நீலாம்பிகையம்மையார்‌ 
எழுதி வெளியிட்டது. 


சென்னை 
சூபிட்டர்‌ அச்சுப்பொறிச்சாலையிற் 
பதிக்கப்‌ பெற்றது. 
யுவ - சித்திரை 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


Second Edition 
Published by 


The Author 


May 1935 


All Rights Reserved. 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


முகவுரை 


“வாளால்‌ மகவரிந்து ஊட்டவல்‌ லேனல்லன்‌ 
மாதுசொன்ன 
சூளால்‌ இளமை அறக்கவல்‌ லேனல்லன்‌ 
தொண்டுசெய்து 
நாளாறிற்‌ கண்ணிடந்து அப்பவல்‌ லேனல்வன்‌ 
நானினிச்சென்று 
ஆளாவ தெப்படி யோகுறுக்‌ காளத்தி 
அப்பருக்கே்‌ பட்டினத்தடிகள்‌. 


சேக்கிழாரடிகள்‌ அருளிச்செய்த பெரிய புராணத்தின்கண்‌ உள்ள அறுபத்து 
மூன்று நாயன்மார்‌ வரலாறுகள்‌ சைவர்களாற்‌ பெரிதும்‌ பாராட்டிப்‌ பயிலப்பட்டு 
வருகின்றன. அப்பெரியார்கள்‌, எல்லாம்‌ வல்ல கடவுளிடத்து வைத்த பேரன்பு காரண 
மாகப்‌ பல செயற்கருஞ்‌ செயல்களைச்‌ செய்து தம்‌ வினையறப்‌ பெற்று இறைவனருளிற் 
போொய்ந்தனர்‌. அவ்வாறு அரனருள்‌ பெற்ற அறுபத்து மூன்று நாயன்மார்களுட்‌ 
சிறுத்தொண்டர்‌, திருநீலகண்டர்‌, கண்ணப்பர்‌ ஆகிய இம்‌ மூவரையுமே முற்றத்‌ துறந்த 
பட்டினத்தடிகள்‌ சிறந்தெடுத்துக்‌ கூறி யருளினர்‌. ஏனெனில்‌, இவர்கள்‌, தங்களிடத்‌ 
துந்‌, தங்களைப்‌ பற்றிய எல்லாப்‌ பொருள்களிடத்தும்‌ வைத்த பற்றை அறவே விட்டு 
இறைவனிடத்துப்‌ பேரன்பு வைத்த பெருமையினர்‌. இம்‌ மூவருடைய அருஞ்செயல்‌ 
களுக்கு மேற்பட்டவை எவையுமேயில்லை. 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


நாம்‌. காணும்‌, பழகும்‌, அகரும்‌ பொருள்களிடத்தும்‌ உயிர்களிடத்து மட்டுமே 
நமக்கு அன்பும்‌, பற்றும்‌ உண்டாவ இயற்கை. அனால்‌, இங்கே குறிப்பிடப்படும்‌ 
சிறுத்தொண்டர்‌, திருந்லகண்டர்‌, கண்ணப்பர்‌ ஆகிய மூவரோ தாம்‌ பழகிய 
உயிர்களில்‌, பொருள்களில்‌, வைத்த பற்றை விட்டுத்‌ தாம்‌ காணாத, பழகாத 
எல்லாம்வல்ல இறைவனிடத்து மட்டுமே பேரன்பு வைத்தவர்‌. அவ்வன்பு காரணமாகத்‌ 
தம்‌ அருமை மகவை அறிந்தும்‌, . இளமை இன்பத்தைக்‌ துறந்தும்‌, உறுப்பிற்‌ சிறந்த 
கண்ணை இடந்து அப்பியும்‌ புரிந்த செயற்கருஞ்‌ செயல்கள்‌ வேறெவராலுஞ்‌. 
செய்யப்படாதனவாகலின்‌, அம்‌ மூவரையும்‌ பட்டினத்தடிகள்‌ தனிப்பட எடுத்துரைத்‌ 
துப்‌ புகழ்வாராயினர்‌. இக்‌ துணைச்‌ சிறந்த இம்‌ மூவர்‌ வரலாறுகளையும்‌ அவற்றின்‌ 
நுட்பங்களையும்‌ எல்லாரும்‌ அறியவேண்டு மென்னும்‌ அவா மேலீட்டினால்‌, யான்‌ 
இவற்றையும்‌ இவற்றின்‌ அருங்கருத்துக்களையும்‌ இறைவனருளால்‌ ஒருவாறு 
விரித்தெழுதலானேன்‌. இவற்றைப்‌ பார்த்துத்‌ தந்த என்‌ அருமைக்‌ கந்தையாரவர்‌ 
கட்கு எனது நன்றி உரியதாகும்‌. 


பாளையங்கோட்டை 
26-12-34, த. நீலாம்பிகை. 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


பொருளடக்கம்‌ 
பக்கம்‌ 
க. சிறுத்தொண்டர்‌ வரலாறு 1 
சிறுக்கொண்டர்‌ வரலாற்றின்‌ ஆராய்ச்சி 11 
௨.  இருநீலகண்டர்‌ வரலாறு 18 
இருநீலகண்டர்‌ வரலாற்றின்‌ ஆராய்ச்சி 22 
௩. கண்ணப்ப நாயனார்‌ வரலாறு 24 
கண்ணப்ப நாயனார்‌ வரலாற்றின்‌ ஆராய்ச்சி 32 


தருக்காளத்துக்‌ காட்சி 52 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


சிறுத்தொண்டர்‌ வரலாறு 


ஓ 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


க. சிறுத்தொண்டர்‌ வரலாறு 


காவிரியாறு சூழ்ந்த சோழகாட்டின்கட்‌ செங்காட்டங்குடி. என்னும்‌ ஓர்‌ ஊர்‌ 
இருக்கின்ற. இது நீர்வளம்‌ நிலவளம்‌ முதலியவைகளால்‌ நிறையப்‌ பெற்றது. 


இவ்வரில்‌ மாமாத்துரர்‌ குலத்திற்‌ றோன்றிய பரஞ்‌ சோதியார்‌ என்னும்‌ பெரியார்‌ 
ஒருவர்‌ இருந்தார்‌, இவர்‌ நல்லியல்புகள்‌ மிக்கவராதலின்‌ எல்லாரும்‌ இவரைப்‌ 
புகழ்ந்து பாராட்டி வந்தனர்‌. இவர்‌ தமது இளமைக்‌ காலத்தில்‌ மருத்துவ நூல்கள்‌, 
வடமொழி நூல்கள்‌ முதலியவற்றை முறையாகக்‌ கற்று அவற்றிற்‌ சிறந்த புலமை 
நிசம்பினார்‌. இதுவுமன்றி, இவர்‌ படைக்‌ கலத்தொழிலிலும்‌, யானையேற்றங்‌ 
குதிரையேற்றங்களிலும்‌ மிக வல்லவரானார்‌, மேலும்‌, இவர்‌ அறிவுப்‌ பெரு நூல்கள்‌ 
பலவும்‌ நன்கு கற்றுணர்ந்து அவ்வுணர்வின்‌ முடிந்த பயனாகச்‌ சிவபிரானே முழுமுதற்‌ 
கடவுளென்றும்‌ அதன்‌ இருவடிகளை அடைதலே பேரின்பமென்று முணர்ந்தார்‌. 
உணர்ந்து அவர்‌ சவபிரானிடத்தும்‌, அவன்‌ மெய்யடியாரிடத்தும்‌ பேரன்பு புண்டு 
ஓழுகிவரலானார்‌. 


இவர்‌ படைத்‌ தொழிலில்‌ மிகச்‌ சிறந்தவசாதலாற்‌ சோழமன்னனுக்கு 
அணுக்கராயினர்‌. இவர்‌, தம்‌ ௮ரசனுடைய படைகளுக்குத்‌ தலைவராயமர்ந்து, 
அவற்காக யானைப்‌ படைகளொடு போய்‌ அவன்‌ பகை யரசர்களொடு பொருது அவர்‌ 
தம்மை யெல்லாம்‌ வென்று, அவர்‌ தம்‌ நாடுகளை த்‌. தம்‌ அரசர்க்கு உரிமையாக்கி 
அவனாற்‌ பெரிதும்‌ நன்கு மதிக்கப்பெற்றார்‌, ஒருமுறை இவர்‌ தம்‌ அரசனை எதிர்த்த, 
வடராட்டிற்‌ புகழ்பெற்‌ றோங்யெ வாதாவி நாட்டரசனாகிய புலிகேசனொடு பொருது, 
அவனைப்‌ புறங்கண்டு, அவன்பா லிருந்த பல வகை ஓளிமணிக்‌ கற்களையும்‌ பெரும்‌ 
பொருட்‌ குவையினையும்‌, யானைப்படை, குதிரைப்‌ படைகளையும்‌ எண்ணுக்கடங்கா 
மற்‌ கொணர்ந்து தம்‌ அரசன்‌ முன்னே சேர்ப்பித்தார்‌. இது கண்டு அரசன்‌ இவரது 
யானையேற்றத்துறமையினைப்‌ பெரிது வியந்து பாராட்டினான்‌. இஃதறிந்த அமைச்சர்கள்‌ 
அரசனை நோக்க, “அரசர்‌ பெருமானே! இவர்‌ சிவபிரானுக்குப்‌ பேரன்பொடு இருத்‌ 
தொண்டு செய்பவர்‌: இத்‌ தொண்டின்‌ வன்மையினாலேயே இவ்வுலகில்‌ இவர்க்கு 
எதுர்கிற்பார்‌ எவருமிலர்‌” என்று கூறினார்கள்‌. இதுகேட்ட அசன்‌, நம்‌ படைத்தலைவர்‌ 
சிவனடியாரென்ப தறியாது அஞ்சத்தக்க கொடிய போர்முனையில்‌ அவரை விட்டிருந்‌ 
தேனே! ஆ! கெட்டேன்‌! என்று அஞ்சி வருந்திக்‌ கூறிப்‌ பரஞ்சோதியாரை வணங்கு, “எம்‌ 
பெருமானே! யான்‌ செய்த இப்பிழையைப்‌ பொறுத்தருள்க!” என வேண்டினான்‌. 
அரசன்‌, தம்மை வணங்குவது கண்ட பரஞ்சோதியார்‌ தாமும்‌ அவனை எதுர்வணங்கு, 
“அரசனே! யான்‌ என்‌ கடமைக்குரிய தொழிலைச்‌ செய்தேன்‌; அதனாற்‌ நீங்கொன்று 
மில்லை” என அவற்கு ஆறுதல்‌ மொழிந்தார்‌. 


அரசனோ பரஞ்சோதியாரை இனித்‌ தன்‌ படைக்குத்‌ தலைவராக வைத்திருந்‌ 
தால்‌ அவரது திருத்தொண்டு இனிது நடைபெறாதென எண்ணி, அப்போதே அவர்க்கு 
வேண்டும்‌ பொருட்குவைகளும்‌ நில முதலிய ஏனை உரிமைகளுங்‌ கொடுத்து, “நீர்‌ இது 
காறும்‌ இறைவனிடத்து வைத்துள்ள பேரன்பினிலையை யானறியாவாறு நடந்து வந்தீர்‌; 
இனி நீர்‌ என்‌ கருத்திற்‌ இசைந்து நீர்‌ விரும்பியவாறே சிவபிராற்கும்‌, அவனடியார்க்கும்‌ 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


நன்றாகக்‌ திருத்தொண்டு செய்ம்மின்‌!” என நுவன்று அவர்க்கு விடைகொடுத்தான்‌. 
விடை கொண்ட பரஞ்சோதியார்‌ மகழ்வொடு இருச்செங்காட்டங்குடிக்கு வந்து, 
அங்குக்‌ கணபதிச்‌ சரத்தில்‌ எழுந்தருளியிருக்குஞ்‌ சிவபிரானைப்‌ பேரன்‌ பொடு 
வணங்கித்‌ தம்‌ திருத்தொண்டுகளை முன்போற்‌ சிறிதுந்‌ தவறாமல்‌ முறைப்படி செய்து 
வருவாராயினர்‌. இவர்‌ கம்‌ கருத்துக்கைந்து ஒழுகும்‌ திருவெண்காட்டு நங்கை 
என்னுந்‌ தம்‌ அருமை மனைவியாரோடு இல்லறத்தைச்‌ செவ்விதின்‌ நடாத்தி வந்தார்‌, 


நாடோறுஞ்‌ சிவபிரான்றன்‌ மெய்யடியார்‌ எவர்க்கேனும்‌ முன்னே திருவமுது 
ஊட்டியன்றித்‌ தாம்‌ உணவெடாத ஓர்‌ ஒழுகலாற்றினை இவர்‌ கடைப்பிடியாய்க்‌ கொண் 
டார்‌. இப்பெரியார்‌, இறைவன்‌ மெய்யடியார்‌ எவரைக்‌ காணினுஞ்‌ சிறிதுஞ்‌ செருக்‌ 
கன்றி அவரைப்‌ பணிந்து போற்றி அவர்‌ முன்‌ தம்மை மிகச்‌ சிறியராய்‌ எண்ணி நடந்து 
வந்தமையால்‌ இவர்க்குச்‌ சிறுத்தொண்டர்‌ எனும்‌ பெயர்‌ வழங்கலாயிற்று. இவ்வாறு 
இவர்‌ கணபதிச்சரத்‌ தமர்ந்த இறைவனை உண்ணிறைந்த அன்பால்‌ வழிபட்டும்‌ 
அவனடியார்க்கு நாடொறுந்‌ திருவமுது ஊட்டியும்‌ வருநாளில்‌, திருவெண்காட்டு 
நங்கையார்பால்‌ அவர்‌ தமக்குச்‌ “சீராள தேவர்‌” என்னுந்‌ இருப்புதல்வர்‌ பிறந்தார்‌. 
சிறுத்தொண்டர்‌ தமக்குப்‌ பெறற்கரிய ஆண்மகவு பிறந்த பெருங்களிப்டாற்றம்‌ சுற்றத்‌ 
தார்க்குஞ்‌ சிவனடியார்க்கும்‌ வேண்டுவ வெல்லாங்‌ கொடுத்துத்‌ தம்‌ மரபிற்குரிய 
சடங்குகள்‌ செய்து பெருவிழா எடுத்தனர்‌. €ராளர்‌ தம்‌ குழவிக்‌ காலத்துக்குரிய 
அணிகலன்கள்‌ அணியப்‌ பெற்றுத்‌ தவழ்ந்துந்‌, தளர்நடை நடந்தும்‌ மழலைச்சொற் 
பேசியும்‌ தம்‌ தாய்‌ தந்தையர்க்கும்‌ பிறர்க்கும்‌ பெருமகிழ்வு அளித்தனர்‌. இவ்வாறு 
சராளருக்குக்‌ குழவிக்காலங்‌ கழிந்தபின்‌, ஐந்தாவதாண்டிற்‌ சிறுத்தொண்டர்‌ அவரைப்‌ 
பள்ளிக்கு விடுத்தனர்‌. 


அந்நாளில்‌, திருஞானசம்பந்கப்‌ பெருமான்‌ இருச்செங்காட்டங்குடிக்கு வந்தரு 
ளினார்‌. அஃதறிந்த சிறுத்தொண்டர்‌ பேராவலொடு சம்பந்தப்‌ பெருமானை எதிர்‌ 
கொண்டழைத்து வந்து, அவர்க்கு விருந்தோம்‌ புவ வெல்லாம்‌ பேரன்பொடு செய்து 
அவரை வணங்கினர்‌. திருஞானசம்பந்தப்‌ பெருமானும்‌ அவரூரிற்‌ பலநாளிருந்து 
அவருடன்‌ அளவளாவி, அந்நாயனார்‌ சிவபிரானிடத்துக்‌ கொண்டிருக்கும்‌ அளவிலா 
அன்பையும்‌, அவனடியார்க்குக்‌ கனிந்த அன்பொடு செய்யும்‌ பணியினருமைமையும்‌ 
பெரிதும்‌ பாராட்டித்‌ தாம்‌ அவ்‌ இறைவன்மேற்‌ பாடிய இருப்பதிகத்தின்‌ பத்துப்‌ 
பாட்டுக்களிலும்‌ அவரது திருப்பெயரை எடுத்துரைத்துச்‌ சிறப்பித்தருளினார்‌. அப்பதிக 
த்தின்‌ முதற்பாட்டு வருமாறு- 


“பைங்கோட்டு மலர்ப்புன்னைப்‌ பரவைகாள்‌ பயப்பரச்‌ 
சங்காட்டந்‌ தவிர்க்தென்‌ ஊத்‌ தவிராநோய்‌ தந்தானே 
செங்காட்டங்‌ குடிமேய சிறுத்தொண்டன்‌ பணிசெய்ய 
வெங்காட்டு எனலேந்தி விளையாழிம்‌ பெருமானே.” 


இவ்வாறு சிறுத்தொண்டர்‌ சிவபிரானிடத்துப்‌ பேரன்பு புண்டு ஒழுகுநாளிற்‌, 
சிவபிரான்‌ இவரது பேரன்பின்றிறனை உலகத்தவர்‌ அறிந்து பயன்‌ கொளல்‌ வேண்டி, 
அதனை வெளிப்படுத்துதற்குத்‌ திருவுளங்‌ கொண்டார்‌. கொண்டு ஒருநாள்‌, வட 
நாட்டுத்‌ துறவிகளின்‌ கோலம்புண்டு, ஈண்பகலிற்‌ பசிமிக்கார்‌ போல்‌ “அடியவர்க்குச்‌ 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


சோறளிக்குஞ்‌ சறுத்தொண்டர்‌ வீடு எங்குளது!” என்று கண்டவரைக்‌ கேட்டுக்‌ கொண் 
டே அவரது இல்லம்‌ வந்து சேர்ந்தனர்‌, 


இவரது வருகையைக்‌ கண்ட சந்தன நங்கை என்னும்‌ அவ்வீட்டுத்‌ தோழியார்‌ 
விரைந்து வந்து, “ஐயனே! சிறுத்தொண்டர்‌ அடியவர்களைக்‌ தேடி அழைத்து வர 
வெளியே போயிருக்கின்றார்‌: அவர்‌ வரும்‌ வரை அடிகள்‌ வீட்டினுள்ளே எழுந்தருள்க” 
என்றார்‌. துறவியார்‌, “அம்மே! பெண்களிருக்கு மிடங்களில்‌ யாம்‌ தனித்துரோம்‌: யாம்‌ 
போய்‌ வருவோம்‌” என்றார்‌. இது கேட்டுத்‌, துறவியார்‌ போய்விடுவரோ என்ற 
அச்சத்தாற்‌ சிறுத்தொண்டர்‌ மனைவியார்‌ விரைந்து போந்து, “பெரிமிர்‌! என்‌ கணவர்‌ 
நாடோறும்‌ அடியார்களுக்கு உணவளிப்பவர்‌: இன்று அடியார்‌ எவரையுங்‌ காணாமல்‌ 
அவர்களைத்‌ தேடிச்‌ சென்றார்‌; தங்கள்‌ வருகையைக்‌ காணிற்‌ பெரிதும்‌ மகழ்வர்‌; 
விரைந்து இப்போதே வருவர்‌: ஆதலால்‌ அடிகள்‌ இங்கேயே இருந்தருளுமாறு வேண்டு 
கின்றேன்‌” என்ன, “யாம்‌ வடநாட்டில்‌ இருப்பது வழக்கம்‌: புகழ்மிக்க சறுத்தொண்‌ 
டரைக்‌ காண இங்கு வந்தளோம்‌: அவரில்லாத போது இங்குரோம்‌: அவர்‌ வரின்‌, யாம்‌ 
கணபகச்சரத்தில்‌ ஆத்திமரத்தின்‌ கீழிருப்போ மென்று உரைப்பாயாக!” என்று 
துறவியார்‌ அம்மையாருக்குக்‌ கட்டளையிட்டுத்‌, தாம்‌ அங்கே ஆத்துமரத்தடியில்‌ அமரச்‌ 
சென்றனர்‌. இப்பெரியார்‌ சென்ற சிறிது நேரத்திற்குட்‌ சிறுத்‌ தொண்டர்‌ அடியவர்‌ 
எவரையுங்‌ காணப்பெறாமையாற்‌. பெருங்‌ கவலைகொண்டு தமது மனைக்கண்‌ மீண்டு 
வந்து சேர்ந்தனர்‌: அப்போது அவர்‌ தந்‌ தவத்துருமனைவியார்‌, வடநாட்டு முனிவர்‌ 
ஒருவர்‌ வரது சென்றமையும்‌, அவர்‌ தாம்‌ போய்‌ இருப்பதாகக்‌ குறிப்பிட்ட இடமுங்‌ 
கூறினார்‌. அச்செய்தி கேட்ட சிறுத்தொண்டர்‌ பெருங்‌ களிப்படைந்து மிக விரைந்து 
போய்க்‌ கணபதூச்சரத்துல்‌ ஆத்துமாத்தடியிலிருந்த அம்முனிவரது திருவடியில்‌ 
வணங்கி வீழ்ந்தெழுந்து நின்றார்‌. நின்றவரை நோக்கி அம்முனிவரர்‌, “நிரோ 
சிறுத்தொண்டர்‌” என வினவ, அவர்‌ “ஐயனே, நம்பிரான்‌ அடியார்கள்‌ ஒன்றுக்கும்‌ 
பற்றாத அடியேனை அப்பெயராற்‌ கூறுவர்‌, சிறியேன்‌, நாடோறும்‌ அடியவர்‌ எவரையே 
னும்‌ உணவு செய்வித்தலை வழக்கமாய்க்‌ கொண்டுளேன்‌: இன்றும்‌ அடியவர்களைத்‌ 
தேடிச்‌ சென்றேன்‌: ஒருவரையுங்‌ கண்டிலேன்‌: என்‌ தவப்பயனாக இப்போது அடிகளைக்‌ 
காணப்பெற்றேன்‌; அடிகள்‌ சறியேனது இறு குடிலுக்கெழுந்தருளி உணவு கொள்ளுத 
ற்குத்‌ திருவுளம்பற்றி யருள்க!” என்று தொழுது வேண்டினார்‌. அவரது வேண்டுகோளைச்‌ 
செவியேற்ற துறவியார்‌, “தொண்டரே! நீர்‌ செய்யும்‌ பணிகேட்டு உவந்தனம்‌, யாம்‌ 
வடராட்டிலிருக்து உம்மைக்‌ காண வந்துளோம்‌: எமது விருப்பப்படி எமக்கு உணவு 
செய்துதர உம்மால்‌ ஏலாது: அங்ஙனஞ்‌ செய்தலும்‌ அரிதேயாம்‌” என்றார்‌. “தவமுடையீர்‌! 
யான்‌ எண்ணிப்‌ பாராமற்‌ சொல்லேன்‌: உமது விருப்பத்தின்படி உணவு சமைக்கும்‌ 
முறையினைத்‌ தெரிவித்தருள்க: அதற்கேற்றவண்ணம்‌ மிக விரைவில்‌ உணவமைக்கு 
மாறு செய்வேன்‌: இறைவன்‌ றன்‌ உண்மையடியார்க்கு அவர்‌ வேண்டுவன தேடித்‌ தர 
முடியாமையும்‌ உண்டோ!” என்று தொண்டர்‌ கூறினார்‌. “அன்பரே! ஆறு இங்களுக்‌ 
கொருகால்‌ ஒரு பசுவைக்கொன்று சமைத்து உண்பம்‌: அதற்குரிய நாளும்‌ இன்ற தான்‌: 
௮து செய்தல்‌ உமக்கரியதாகும்‌” என்றார்‌ அறவியார்‌. “எம்பெருமானே! யான்‌ 
ஆனிரைகளையுடையேன்‌: ஆகலின்‌, அடிகளுக்கு விருப்பமான பசு இதுதானென்று 
அருளுவீராகல்‌, விரைந்துபோய்‌ அதனைச்‌ சமைக்கச்செய்து காலந்‌ தவறாமே 
வருவேன்‌” என்று தொண்டர்‌ கூறினார்‌. இப்‌ பெரியாரது பேரன்பின்‌ நிலையைக்‌ கண்ட 
துறவியார்‌, “தொண்டமரே! யாம்‌ உண்ணும்‌ பசு மக்களில்‌ உறுப்புக்‌ குறைவில்லா 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


அழகுடைய ஐந்தாண்டுள்ள மக்கட்‌ பசுவாகும்‌ ; அன்பரே! இன்னும்‌, உமது நெஞ்சம்‌ 
நைந்து நோவத்தக்க தொன்னஞ்‌ சொல்கின்றேன்‌” என்றார்‌. இது கேட்ட இறுத்‌ 
தொண்டர்‌ மனங்‌ கலங்காமல்‌ மகழ்ச்திகொண்டு, “எதுவாயினும்‌ அருள்க! அதன்படி. 
செய்வேன்‌” என்றார்‌. முனிவருந்‌ துணிந்து, “அன்பரே! ஒரு குடிக்கு ஒரே மகனா யுள்ள 
சிறுவனைத்‌ தாய்‌ பிடிக்கத்‌ தந்தை அரிந்து இருவரும்‌ மனம்‌ உவந்து சமைத்து வைத்த 
கறியினை யாம்‌ சிறிதும்‌ தடையின்றி உண்பம்‌,” என்றார்‌. “இதுவும்‌ எனக்கு அரிதன்று; 
அடிகள்‌ உணவு கொள்ள இசைந்தது தான்‌ பெரி” தென்று கூறிப்‌ பெரு மகிழ்வொடு 
தம்மனைக்கு வந்தனர்‌. இவரது வருகையைப்‌ பேராவலொடு எதிர்பார்த்துக்‌ 
காத்திருந்த தம்‌ மனைவியாரிடம்‌ போந்து துறவியார்‌ உணவுகொள்ள இசைந்த 
முறையினைக்‌ கூறினார்‌. அதற்கு அவ்வம்மையார்‌, “ஒரு குடிக்கு ஒருவனாய்ப்‌ பிறக்க 
ஐந்தாண்டுள்ள சிறுவனைப்‌ பெறுவது எவ்வாறு?” என்னு வினவச்‌, சிறுத்தொண்டர்‌, 
“எத்துணைப்‌ பெரும்பொருள்‌ தந்தாலும்‌ எவரேனுந்‌ தம்‌ சிறுவரைத்‌ தருவரோ! 
அப்படித்தரினுந்‌, தாமே நேர்நின்று தம்‌ புதல்வனை வாளால்‌ அறியத்‌ துணிவரோ! 
துணியார்‌. ஆதலால்‌, என்னை உய்விக்க நி பெற்ற அருமை மகன்‌ சராளனை நாம்‌ 
அழைப்போம்‌” என்றனர்‌. அம்மையாருந்‌ தங்‌ கணவனார்‌ கூறியது கேட்டு மனமகழ்வு 
கொண்டு, “பள்ளிக்குப்‌ போன நம்‌ புதல்வனை விரைவில்‌ அழைத்து வாருங்கள்‌!” 
என்றனர்‌. உடனே சிறுத்தொண்டரும்‌ பள்ளிக்குச்‌ சென்றார்‌. அவரைக்‌ கண்டவுடனே 
சிறுவனும்‌ ஆவலோடு ஓடிவந்து தன்‌ தந்தையைத்‌ தழுவிக்கொண்டனன்‌! அப்போது 
தந்தையார்‌ தம்‌ புதல்வனை யெடுத்துப்‌ பிடர்மேல்‌ வைத்தணைத்துக்கொண்டு 
வீட்டுக்கு மீண்டனர்‌. எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்த அம்மையாரும்‌ தம்‌ பு,தல்வனைக்‌ 
கையில்‌ வாங்கிக்கொண்டு போய்‌ நீராட்டி அவனது குஞ்சியைச்‌ €வி முடித்து, 
முகந்துடைத்து அழகு படுத்திக்‌ கொணர்ந்து தங்கணவர்‌ கையிற்கொடுத்தனர்‌. பின்‌ 
இருவரும்‌ ஒரு மஜைவிடஞ்‌ சென்று, அம்மையார்‌ தம்‌ புதல்வன்‌ கால்கள்‌ இரண்டனை 
யுந்‌ தமது மடியின்‌ பக்கத்தே வைத்து இடுக்கிக்கொண்டு அவன்‌ கைகள்‌ இரண்டனை 
யும்‌ பிடித்துக்‌ கொள்ளத்‌ தர்தையார்‌ அவனது கழுத்தைக்‌ கூர்மையான கத்தியால்‌ 
மகிழ்வுடன்‌ அறுத்தார்‌. அதன்‌ பின்‌ அம்மையார்‌ பெருமகழ்வொடு தாம்‌ அறுத்த 
புதல்வனது தலையைக்‌ கறி சமைக்கலாகா தென்று விலக்கி, அதனைச்‌ சந்தன 
நங்கையார்‌ கையிற்‌ கொடுத்துப்‌ போக்கிப்‌, பின்னர்‌ மற்றைய உறுப்புகளை யெல்லாஞ்‌ 
செவ்விதின்‌ அறிந்து பதப்படுத்தி அடுப்பிலேற்றி அருஞ்சுவை உண்டாமாறு 
சமைத்தார்‌, சமையல்‌ முடிந்தவுடனே குறித்த நேரத்துற்‌ சிறுத்தொண்டர்‌ அம்முனிவர்‌ 
பாற்‌ சென்று அவரை அழைக்க, முனிவரரும்‌ அவரஅ இல்லத்திற்கு எழுந்தருளினார்‌. 
அங்கு அப்பெரியாரை மிக்க ஆவலோடு எதர்பார்த்திருந்த அம்மையார்‌ அத்துறவியார்‌ 
இருவடிகளில்‌ வீழ்ந்து வணங்கினார்‌. அதன்‌ பிற்‌, சிறுத்தொண்டர்‌ அப்பெரியாரது 
இருவடிகளை நீராட்டி மலர்தூவி வழிபாடு செய்தார்‌. இதற்குள்‌ அம்மையார்‌ இருக்கை 
அமைத்து இலையிட்டுக்‌ கறிகளை ஓழுங்குபெற வைத்தனர்‌; முனிவரர்‌ அமர்ந்து உணவு 
கொள்ளப்புகும்‌ முன்‌ “அம்மையே! யாம்‌ குறித்த உறுப்புகளை யெல்லாங்‌ கறி சமைத்த 
னையா?” எனக்‌ கேட்பத்‌, “தலைக்கறியை மட்டுந்‌ திருவமுதுக்கு ஆகாதென விலக்கி 
ஏனைய உறுப்புகளைச்‌ சமைத்துளேன்‌” என்று அம்மையார்‌ கூறினார்‌. “அதுவுங்கூட 
உண்பது வழக்கம்‌” என்றனர்‌ முனிவர்‌. இது கேட்ட அம்மையார்‌, “ஐயகோ! என்‌ 
செய்தேன்‌!” என்று வருந்தியபோது, அவர்தந்‌ தோழியாராக சந்தன நங்கை என்பார்‌ 
ஓடிவந்து, “அம்மே! வருந்தற்க! ஒருகால்‌ இப்பெரியார்‌ தலைக்‌ கறியும்‌ உண்பர்‌ என்றெ 
ண்ணி அதனையுஞ்‌ சமைத்ளேன்‌” என்றார்‌. உடனே அம்மையார்‌ அதனை முக மலர்ந்து 
வாங்கிப்‌ படைக்க, அதன்பின்‌ முனிவரர்‌ “யாம்‌ தனித்திருந்து உண்ணமாட்டோம்‌; 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


அடியவர்‌ எவரையேனுங்‌ கொணர்க!” என்னச்‌ சிறுத்‌ தொண்டர்‌ வெளியே போய்த்‌ 
தேடியும்‌ அடியவர்‌ எவரையுங்‌ காணாது இரும்பிவந்து, “பெருமானே! அடியார்‌ 
எவரையுங்‌ காணப்பெற்றிலேன்‌. உலகத்தில்‌ இருநீறிடுவாரைக்‌ கண்டு, யானும்‌ அவர்‌ 
போற்‌ றிருந்று புசுவ துண்டு” எனப்‌ பணிர்துரைக்க, முனிவர்‌ பிரானும்‌ “நம்மைப்போல்‌ 
நீறிடுந தொண்டர்‌ வேறு உளரோ! நீரே எம்முடனிருந்‌ து உண்பீராக” என்று முனிவரர்‌ 
கட்டளையிட, அம்மையார்‌ தம்‌ கணவர்க்கும்‌ ஒரு கலம்‌ படைத்து உணவும்‌ கறியு 
மிட்டார்‌. அப்பெரியாரை உண்பித்தற்‌ பொருட்டுச்‌ சிறுத்தொண்டர்‌ தாம்‌ முன்னே 
உண்ணச்‌ துவங்கினார்‌. அப்போது முனிவரர்‌ அவரைத்‌ தடுத்து: “ஆறு இங்கள்‌ கழித்து 
ஒருமுறை உண்ணும்‌ யாம்‌ உண்பதன்முன்‌ நாடோறும்‌ உண்கின்ற நீர்‌ விரைந்து 
உண்ணப்படுமோ? நுமக்கு மகன்‌ உளனாயின்‌ அவனை இங்கு அழையு” 
மென்றார்‌.அப்போது அடியவர்‌, “அவன்‌ இப்போது உதவான்‌” என்றனர்‌, “அவன்‌ 
வந்தாலன்றி யாம்‌ உண்ண மாட்டோம்‌; அவனை வெளியே சென்று அழையுமின்‌! அவன்‌ 
வருவான்‌,” என்று முனிவரர்‌ மொழிந்தார்‌. சிறுத்தொண்டர்‌, “ஈதென்னை? இப்பெரியார்‌ 
உணவெடுக்க இத்தனை இடர்ப்பாடு!” என்று மனங்‌ கலங்கித்‌ தம்‌ மனைவியாரொடு 
வெளியே போய்ச்‌ “சராளா! வருக. நம்பிரான்‌ அடியார்‌ உடனிருந்துண்ண நின்னை 
அழைகன்றார்‌!” எனக்‌ கூவியழைக்கச்‌, சீராளன்‌ பள்ளியினின்றும்‌ வருவான்‌ போல்‌ 
விரைந்தோடி வந்து தன்‌ பெற்றோரைத்‌ தழுவிக்‌ கொண்டான்‌. பெற்றோரும்‌ மடழ்வுடன்‌ 
அவனை அழைத்துக்கொண்டு உட்சென்றார்கள்‌. அப்போது அங்கிருந்த துறவியார்‌ 
திடீரென மறையப்‌ பரிகலத்திற்‌ படைத்த கறியமுஅம்‌ உடன்‌ மறைய, அவ்விருவரும்‌ 
அதனால்‌ உளந்திகைக்துக்‌ கலங்கி அஞ்சினார்‌. உடனே, இறைவன்‌ அம்மையொடுகூடிய 
திருவுருவம்‌ அவர்‌ தங்கட்புலனெதிரே தோன்றிச்‌, சிறுத்தொண்டர்க்கும்‌ அவர்தங்‌ 
காதன்‌ மனைவியார்‌ மகனார்‌ தோழியார்க்கும்‌ பெறற்கரும்பேறு நல்கியது. 


சிறுத்தொண்டர்‌ வரலாற்றின்‌ ஆராய்ச்சி 
“வாளால்‌ மகவரிந்து ஊட்ட வல்லே னல்லன்‌” 


சிறுத்தொண்டர்போல்‌ வாளாற்‌ பிள்ளையை அறுத்துக்‌ கறிசமைத்துச்‌ சிவனடி 
யார்க்கு உணவாகக்‌ கொடுக்கும்‌ வன்மையில்லாதவன்‌ யான்‌ என்றார்‌ பட்டின 
த்தடிகள்‌. 


(க) சிறுத்தொண்டர்‌ உண்மையிற்‌ பெரியரானால்‌, சிவனடி.யாரொருவர்‌ வேண்டி 
னார்‌ என்ற அளவானே தம்‌ அருமைக்‌ குழவியை அன்பும்‌ இரக்கமுமின்றி வாளால்‌ 
அரிந்து கறிசமைத்துக்‌ கொடுத்தல்‌ அவர்க்கு ஏற்குமோ? 


(௨) உயிர்களிடத்தில்‌ அன்பும்‌ இரக்கமு மின்றிக்‌ கொலைக்‌ தொழிலைப்‌ புரிவார்‌ 
இறைவனருளைப்‌ பெறுதல்‌ கூடுமோ? என வினவப்படுமன்றே, அவ்வினாக்களை ஆராய்‌ 
ந்து, அவற்றிற்கு விடையாகக்‌ கூறத்‌ தகுவனவற்றை இங்கே கூறலுறுகின்றேன்‌. 


சிறுத்தொண்டர்‌ அறநூல்கள்‌ விலக்கிய தய இயல்புந்‌ தயநடையும்‌ இல்லாப்‌ 
புனிதராவர்‌, எல்லாரிடத்தும்‌ பணிவும்‌ அன்பும்‌ புண்டு ஓமுகும்‌ இயல்பினர்‌; பசித்தோர்‌ 
துன்பங்கண்டு உடனே அது தர்க்கும்‌ பேரிரக்க முடையவர்‌. அடியாரைப்‌ பணிந்து 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


சிறியார்‌ போல்‌ நடந்து வந்தமையினாலேயே இவர்‌ சிறுத்தொண்டரென்‌ றழைக்கப்பட்‌ 
டனர்‌. சிவபிரான்‌ துறவியார்‌ வடிவம்‌ புண்டு இவர்பால்‌ வரும்போதும்‌, “பசித்து வருந்‌ 
தொண்டர்க்கு உணவளிக்குஞ்‌ சிறுத்தொண்டர்‌ வீடு எங்குளது! என்று கண்டாரைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டே வந்தனர்‌ என்பதனால்‌ இவர்‌ அடியார்க்கு உணவளிக்கும்‌ பான்மை 
புலனாகும்‌. உயிர்கள்பால்‌ அன்பும்‌ இரக்கமு மில்லாதார்‌ பசித்தோர்க்கு உணவளித்‌ 
தலைக்‌ கண்டதுண்டோ? எந்நாளுந்‌ தாம்‌ உண்பதன்‌ முன்‌ சிவனடியார்‌ எவர்க்கேனும்‌ 
உணவிடும்‌ பேரிரக்கமும்‌ பேரன்புமுடைய இறுத்கொண்டரைப்‌ பெரியா ரென்றலில்‌ 
ஐயம்‌ உளதாமோ. 


இப்பெரியாரது உள்ளத்தெழுந்த அன்பும்‌ இரக்கமும்‌ இருதிறமாக நிகழ்வவா 
யின: ஒன்று உலக நிகழ்ச்சியைச்‌ சிறிது பற்றியது: மற்றொன்ற இறைவன்றிருவருளைப்‌ 
பெரிது பற்றியது, “சிவனடியாரைச்‌ ௪வனெனப்‌ பேணுந்‌” தகைமை இவர்பால்‌ மிக்கு 
நின்றது. எதனாலெனின்‌, இவர்‌ தாம்‌ இறைவனிடத்து வைத்த பேரன்பின்‌ பெருக்கினா 
லேயாம்‌. 


“பற்றுக பற்றற்றான்‌ பற்றினை அப்பற்றைப்‌ 
பற்றுக பற்று விடற்கு” 


என்ற திருக்குறள்‌ மொழிப்படி இவர்‌ இறைவனது அருட்பொருளையே பெரிதாக 
நினைத்த அதனைப்‌ பெறுவதிலேயே தமது நினைவை ஈடுபடுத்தி யிருந்தமையால்‌, இவர்‌ 
தமக்கிருந்த பொருட்‌ பொருளையெல்லாம்‌ ஒரு பொருளாக நினையாது, அவை யெல்லா 
வற்றையுஞ்‌ சிவனடியார்க்கே பயன்படுத்துவதுல்முனைந்து நின்றார்‌. தாம்‌ பல்லாண்டு 
கள்‌ தவங்குடந்து பெற்ற தம்‌ அருமைக்‌ குழவியையுஞ்‌ சிவனடியார்க்கு உணவாக 
அளிக்கக்‌ கிடைத்ததனை ஒரு பெறலரும்பேறாக நினைந்து இவர்‌ உளம்‌ மடுழ்ந்தனரெ 
ன்றால்‌, இவர்‌ தாம்‌ இறைவனிடத்துக்கொண்ட அன்புக்குமுன்‌, இவர்‌ தம்மவர்பாற்‌ 
கொண்ட அன்பும்‌ தமது பொருளின்பால்‌ வைத்த பற்றுஞ்‌ சறிதுந்‌ தலையெடா 
தொழிந்தமை சொல்லுதலும்‌ வேண்டுமோ? மேலும்‌, “நீயலாற்‌ பிறிது மற்றின்மை” 
“நன்றே செய்வாய்‌ பிழை செய்வாய்‌ நானோ இதற்கு நாயகமே” என்று மணிமொழிப்‌ 
பெருமான்‌ அருளிச்‌ செய்தபடி, எல்லாம்‌ இறைவனுக்கே உரிமையாவனவன்றி, இவர்‌ 
தமக்குரிமையாவதொன்றுங்‌ கொண்டிலாமையாலும்‌, இறைவன்‌ இருவுள்ளப்படி 
தம்பால்‌ நிகழுஞ்‌ செயல்கள்‌ நல்லவாயினுற்‌ இயவாயினும்‌ தாம்‌ அவை தமக்குப்‌ பொறு 
ப்பாளி யாகாமை உணர்ந்தமை யாலும்‌, அடியார்‌ விருப்பின்வழி நின்று அவர்‌ விரும்‌ 
பிக்‌ கேட்டனவற்றை நல்லவோ இயவோவென ஆராயாமலே இந்நாயனார்‌ அவர்‌ கேட்ட 
படியே செய்து தொண்டுபுரிவதற்‌ றலைநின்றார்‌. “பதார்த்தங்கள்‌ பாரார்‌ பரமே பார்த்தி 
ருப்பர்‌” என்ற ஆன்றோர்‌ உரைப்படி இறைவனிடத்தே பேரன்பு கொண்டவர்கள்‌ உலகு 
யன்‌ முறையிற்‌ பெரிதும்‌ மாறுபடுவரென்பது இதனால்‌ விளங்கற்‌ பாலதேயாம்‌. 


இவர்‌ உலகியல்‌ முறையின்‌ நினைவு செல்லாதவராயின்‌, ஆகுக: தம்‌ பிள்ளையை 
அறுத்துக்‌ கொடுத்தலாகிய கொடிய வல்வினையை இறைவன்‌ பொருட்டு இவர்‌ ஏன்‌ 
செய்தார்‌? வேறு மென்மையான வழியில்‌ இறைவனை வழிபட்டு அவனை அடைதல்‌ 
அகாதோ வெனிற்‌ கூறுதும்‌. 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


எல்லாம்‌ வல்ல இறைவனுக்கு அடியார்கள்‌ செய்யும்‌ பணிகள்‌ மெல்வினை, 
வல்வினை என இரண்டாகும்‌. அவ்விரண்டனுள்‌, 


“நில்டெறுமா றெண்ணுகுியேல்‌ நெஞ்சே நீவா 
நித்தலும்‌ எம்பிரானுடைய கோயில்‌ புக்குப்‌ 
புலர்வதன்முன்‌ அலகட்டு மெழுக்கு மிட்டுப்‌ 
புமாலைபுனைந்‌ தேத்திப்‌ புகழ்ந்து பாடி 
தலையார்‌ கும்பிட்டுக்‌ ௯த்து மாடி 
சங்கராசமய்‌ போற்றி போற்றி யென்றும்‌ 
அ௮பைபுனல்சேர்‌ செஞ்சடை எம்‌ஆதி பென்றும்‌ 
ஆரூரா என்றென்றே அலர நில்லே” 


என்று திருநாவுக்கரசு அடிகள்‌ அருளியபடி, அடியார்கள்‌ தம்‌ உளத்தை ஒருவழிப்படு 
த்தி இறைவனை உருகி நினைத்தற்கான மெல்வினைகள்‌: அப்பெருமானது கோயிலிற்‌ 
றிருவலடல்‌, இருவிளக்கேற்றல்‌, பூமாலை தொடுத்தல்‌, புந்தோட்டம்‌ வைத்தல்‌, இறைவ 
னடியார்களை வழிபடல்‌, அவர்க்கு வேண்டுவன கொடுத்தல்‌ ஆதிய இத்துருப்பணிக 
ளைச்‌ செய்தலேயாகும்‌. இம்மென்பணிகளை இறைவற்குப்‌ பேரன்புடன்‌ செய்து தம்‌ 
இருவினை அறப்பெற்று அவனருள்‌ கூடிய அடியார்‌ பலர்‌ உளர்‌, 


இனி வல்வினைகள்‌ என்பன மக்களாற்‌ செய்ய முடியாத கடும்‌ பணிகளாகும்‌. 
அடியார்கள்‌ இவற்றாற்‌ றம்‌அயராப்‌ பேரன்பைச்‌ சிவபிராற்குச்‌ செலுத்து அவனுக்‌ 
காளாகன்றனர்‌, இவ்வாறு கடும்பணி செய்து இறைவனருள்‌ கூடப்பெற்ற அடியார்‌ 
சிலருட்‌ சிறுத்தொண்டரும்‌ ஒருவர்‌. இறைவனடியாரை வழிபடல்‌, அவர்க்கு வேண்டு 
வன கொடுத்தல்‌ முதலான மெல்வினைகளை இந்நாயனார்‌ நெடுநாட்‌ செய்து வந்தன 
ராயினும்‌, அவற்றால்‌ இவர்‌ இறைவனருள்‌ கிடைக்கப்‌ பெற்றிலர்‌. மற்றுக்‌ கடும்பணி 
செய்த பின்னரே அவனருள்‌ கூடப்பெற்றனர்‌. 


அற்றேல்‌, இவர்‌ பேரன்பாற்‌ செய்து போந்த மென்பணியினை ஏற்று இறைவன்‌ 
ஏன்‌ இவர்க்கு அருள்‌ புரிந்திலன்‌? தான்‌ பெற்ற பிள்ளேயையே அறுத்துக்‌ கறிசமைக்கும்‌ 
வகையில்‌ கன்‌ அடியவனைக்‌ கொணர்ந்து விட்டது இறைவனது வரம்பில்‌ இமக்கத்து 
ற்கு இழுக்காகாதோ? வெனின்‌, இழுக்காகாது. 


தன்‌ அடியார்கள்‌ தாந்தாம்‌ முற்பிறவி பிற்பிறவிகளிற்‌ செய்து போந்த வினைகளு 
க்குத்‌ தக்கவாறே இறைவன்‌ அவரவர்களை ஆட்கொள்ளனெறான்‌. ஞானசம்பந்தப்‌ 
பெருமானைப்‌ பால்‌ கொடுத்தும்‌, அப்பரடிகளைச்‌ சூலைநோய்‌ தந்தும்‌ ஆட்கொண்டது 
அவரவர்‌ வினைக்குத்‌ தக்கவாறாய்‌ அமைந்தது. இம்‌ முறையினைக்‌ “கண்ணப்பர்‌ 
அராய்ச்சியில்‌” இயன்ற மட்டும்‌ விரித்து எழுதுயிருக்கின்றேன்‌. 


சிறுத்தொண்டர்‌ முதலிற்‌ றம்‌ அரசன்பாற்‌ படைத்தலைவரா யமர்ந்து, பல 
போர்க்களங்களில்‌ அளவிலா உயிர்களை வாளால்‌ வெட்டி வீழ்த்தினவராவர்‌. அத்‌ 
கொலைத்‌ தீவினை, இவர்‌ தாம்‌ பெற்ற அருமைக்‌ குழவியை வாளால்‌ அறுத்தபின்னன்றி 
ஓழியாமையின்‌ இறைவன்‌ அவரை அவ்வாறு செய்ய விடுக்கசனனென்க. கொலைத்‌ 
தொழிலிற்‌ பழகாத ஓடியவரைப்‌ பிள்ளைக்கறி கேட்டிருந்தால்‌ அவர்‌ ௮து செய்தற்கு 
இசைந்திரா ரென்பது திண்ணம்‌. ஆதலால்‌ இறைவன்‌ சிறுத்தொண்டரது மனப்பான்‌ 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


மையை நன்கு கண்டே அது கேட்டனன்‌. இறைவன்‌ பணித்ததை உளமகழ்ந்தேற்று 
நாயனார்‌ தம்‌ மகவை வாளால்‌ அரியும்‌ போதேனும்‌ இறைவன்‌ அதனைத்‌ தடுத்தனனா? 
இல்லையே. இதனாலும்‌, தன்‌ அடியவன்‌ படையில்‌ செய்து போந்த கொலைத்‌ கவினே 
யின்‌ பயனை அவனே நுகர்ந்து ஒழிக்க வேண்டு மென்பதே இறைவன்‌ இருவுளக்‌ 
கருத்தாதல்‌ பெறப்படுகின்றது. சறுத்தொண்டரைப்‌ போல்‌ தமது புதல்வனை இறைவ 
ற்கு அறுத்துக்‌ கொடுக்கத்‌ துணிந்த மேனாட்டுப்‌ பெரியாரொருவரது வரலாற்றை 
எடுத்துக்‌ காட்டும்‌ முகத்தால்‌ இதனை விளக்குவாம்‌. 


கிறித்துவ மறையாகிய விவிலிய நூலின்‌ முதற்‌ பகுதியிற்‌ சொல்லப்பட்ட 
ஆபிரகாம்‌ எனப்‌ பெயரிய பெரியார்‌ இறைவனிடத்து அளவிலாப்‌ பேரன்புடை 
யராயிருந்‌ தனர்‌. ஒருகால்‌ இறைவன்‌ இவரை விளித்து “அன்பனே! நீ நின்‌ ஒரே 
புதல்வனை யான்‌ குறிப்பிடும்‌ ம்லைமுகட்டின்மேற்‌ கொணர்ந்து எனக்‌ கிரையாகக்‌ 
கொடுப்பாயாக!” என்று பணித்தனன்‌. அக்கட்டளைக்கு அவர்‌ இணங்கத்‌, தம்‌ 
புதல்வன்‌ தலைமேல்‌ விறகை ஏற்றித்‌ தாம்‌ தயும்‌ அரிவாளும்‌ ஏந்து, இறைவனாற்‌ 
குறிப்பிடப்பட்ட ஒரு மலைக்குவட்டின்மேல்‌ அவனுடன்‌ சென்றனர்‌. அங்ஙனஞ்‌ செல்லுங்‌ 
கால்‌ ஆபிரகாம்‌ மகனாகிய ஈசாக்கு தன்‌ றந்தையைப்‌ பார்த்துத்‌, “தந்தையே! விறகுந்‌ 
யும்‌ உள்ளன: ஆட்டுக்‌ குட்டி எங்கே?” என்னு கேட்டான்‌. அதற்கவர்‌, “மகனே! கடவுள்‌ 
தமக்கு வேண்டிய ஆட்டுக்குட்டியைத்‌ தருவர்‌” என மொழிந்து போய்‌, அம்மலை யுச்ச 
யில்‌ ஒரு வேள்வி மேடை யெழுப்பி, அதன்மேல்‌ விறகுகளை அடுக்கி, அதன்பிற்‌, றம்‌ 
மகனுடைய கை கால்களைப்‌ பிணித்து, அவனை யெடுத்து அவ்‌ விறகன்மேற்‌ டெத்து, 
அவனை வெட்டுதற்குத்‌ தமது கையில்‌ அரிவாளை யெடுத்தனர்‌. அப்போது இறைவன்‌, 
“அன்பனே! அவனை வெட்டாதே! வெட்டாதே!!” என்றன கூறித்‌ தடுத்து அவரை 
ஆட்கொண்டனன்‌. சிறுத்தொண்டர்‌ தம்மகனை அரியும்போது ,தடைசெய்யாத 
இறைவன்‌, ஆபிரகாம்‌ தம்‌ மகனைத்‌ துணித்தற்கு வாளை ஓங்கியபோது மட்டும்‌ 
அதனைத்‌ தடை செய்தது என்னை? எனின்‌: ஆபிரகாம்‌ தமது வாழ்நாளில்‌ ஏதுங்‌ 
கொடுவினை செய்ததில்லாமையினால்‌ இறைவன்‌ அவரை அங்ஙனந்‌ தடுத்தாட்‌ 
கொண்டனன்‌. 


“கொன்றனை யனைத்தும்‌ அனைத்தும்‌ நினைக்கொன்றை” என்னும்‌ மூதுரைப்படி 
உயிர்க்‌ கொலை செய்தவர்‌ தாமுங்‌ கட்டாயங்‌ கொலை செய்யப்படுவர்‌: ௮து 
செய்யாதவர்‌, அதற்கஞ்ச நெஞ்சம்‌ நெக்குருனெவர்‌, அதனைத்‌ தடை செய்தவர்‌ 
ஒருகாலும்‌ ஒருவாற்றாலும்‌ ஒன்றானும்‌ ஒருவராலுங்‌ கொலையுணார்‌. உயிர்த்‌ கொலை 
யுளெல்லாம்‌ ஆறறிவுடைய மக்கட்‌ கொலை மிகக்‌ கொடியதும்‌ இறைவனால்‌ 
மன்னிக்கப்படாததும்‌ அகும்‌. சிறுத்தொண்டர்‌ படைத்தலைவரா யிருந்து மக்கள்‌ பலர்‌ 
கொலையுண்ணுதற்கு ஏதுவாயிருந்ததனாலேயே அவர்‌ தம்‌ மகனைக்‌ கொலைசெய்யும்படி 
தூண்டப்பட்டாரென்க. 


இன்னும்‌, சிறுத்தொண்டர்‌ தாம்‌ ஓவரது பழகுந்‌ தம்‌ அருமைச்‌ சுற்தத்தவரிடத்‌ 
தும்‌, அரிதில்‌ பெற்ற தம்‌ குழக்தையிடத்தும்‌ அன்பும்‌ பற்றுஞ்‌ சிறிதுமில்லாமற்றாம்‌. 
பழகாத காணாத கடவுளிடத்திற்‌ பேரன்பு வைத்து அவ்‌ அன்பின்‌ பொருட்டாகத்‌ தாம்‌ 
பழகிய பொருள்களில்‌ வைத்த பற்றை அறவே ஓழித்தாரென்பது யாங்ஙனம்‌ 
பொருந்தும்‌? எனின்‌, காணப்படாத பொருள்களிடத்தில்‌ அன்பு வைத்தல்‌ எவராலும்‌ 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


இயலாததேயாம்‌. உலகத்துப்‌ பொருள்களுள்ளும்‌ மக்கள்‌ கட்பலனுக்கு நேராக 
விளங்குவனவுங்‌, கட்புலனுக்கு விளங்காது மறைந்து கடப்பனவுமான இரு திறப்‌ 
பொருள்கள்‌ இருக்கின்றனவே. நாம்‌ மிகச்‌ சிறப்பாக அணியும்‌ பொன்னும்‌ மணியும்‌ 
நம்‌ கண்ணுக்‌ கெதுரே எளிதாக அங்காங்குச்‌ சிதர்க்து விளங்கிக்‌ கடக்கன்றனவா? 
இல்லையே, அவை நம்‌ கைக்கு எட்டுவதன்முன்‌ மண்ணிலும்‌ மலைகளிலும்‌ அல்லவோ 
பொகுந்து மறைந்து கிடக்கின்றன. 


மேலும்‌, மக்களல்லாத க&ழ்ப்பிறவிகளிலுள்ள இற்றுயிர்களுக்கு மறைந்த 
பொருள்களைக்‌ காணல்‌ முடியாது, மக்கட்‌ பிறவியில்‌ வந்த உயிர்களுக்கு மட்டுமே 
முயன்றால்‌ மறைந்தபொருள்களைக்‌ காணக்கூடிய அறிவும்‌ ஆற்றலுமிருக்கனெறன, 
வான்‌ வெளியில்‌ இயங்கும்‌ மின்னொளி, நீராவி முதலான நுண்ணிய அரிய பொருள்க 
ளெல்லாம்‌ பல்லாயிர ஆண்டுகளாக மக்கள்‌ கட்புலனுக்குத்‌ தெரியாமலே மறைந்து 
கடந்தன. அஞ்ஞான்று இவைகளைக்‌ கண்டு பிடிக்க முயன்றாரும்‌ இலராயினர்‌. அனால்‌ 
இந்நாளிலோ மறைந்து கிடந்த அம்மின்னொளி நீராவி முதலிய நுண்பொருள்களைக்‌ 
கண்டறிவான்‌ புகுந்த அறிஞர்கள்‌ அல்லும்‌ பகலும்‌ வேறு நினைவும்‌ ஊணும்‌ உறக்கமு 
மின்றி அந்நுண்பொருள்‌ ஆராய்ச்‌ சயிற்‌ புகுந்து அவை தம்மைப்‌ பெரும்பாடுபட்டுக்‌ 
கண்டறிந்தார்கள்‌. அங்ஙனங்‌ கண்டறிந்தவர்கள்‌ அவைகளை உடனே நேரே எளிதற்‌ 
கண்டறிந்தனரா? இல்லை, இல்லை. அந்நுண்‌ பொருள்களுக்குத்‌ தொடர்பாயுள்ள 
மற்றைப்‌ பொருள்களைப்‌ பல்லாண்டுகள்‌ நுணுகி ஆராய்ந்து, தம்‌ நினைவை யெல்லாம்‌ 
அவ்வாராய்ச்சியில்‌ எந்நேரமும்‌ பதித்தவர்களாயிருந்து அவை தம்மைக்‌ கண்டறிந்த 
னர்‌, இத்தகைய நுண்பொருளாராய்ச்சியிற்‌ றம்‌ வாழ்நாளை முழுதும்‌ ஒப்படைத்த 
எடிசன்‌ முதலான அறிஞர்கள்‌ அப்பொருள்களைக்‌ கண்டறியும்‌ காலங்களில்‌ எத்தனை 
யோ நாட்கள்‌ ஊணும்‌ உறக்கமும்‌ உலக நினைவுமின்றி யிருந்தார்களாம்‌. அந்நேரங்களில்‌ 
அவர்கள்‌ தம்‌ விட்டில்‌ நேர்ந்த துன்ப நிகழ்ச்சிகளையும்‌ உன்னியாதிருந்த துண்டு. 
அதற்காக அவர்களைக்‌ குற்றஞ்‌ சொல்லல்‌ நன்றாகுமா? இவ்வாறெல்லாம்‌ பாடு பட்டுக்‌ 
கட்புலனாகா நுண்பொருள்களைச்‌ கட்புலனாம்படி செய்தோ அல்லதவற்றை நமது 
வாழ்க்கைக்குப்‌ பயன்படுமாறு வகுத்தோ அவர்கள்‌ நன்றாற்றிய பின்னரன்றோ: நாம்‌ 
அவர்களைப்‌ பெரிது கொண்டாடிப்‌ பெருங்களிப்பு எய்துகின்றோம்‌. ஆதலாற்‌, கட்புலனா 
காப்‌ பொருளில்‌ அறிவையும்‌ அன்பையுஞ்‌ செலுத்தல்‌ இயலாதென்றல்‌ ஒவ்வாது. 


இன்னுமொரு நிகழ்ச்சி கூறுவாம்‌, இருப்புக்‌ கலங்களுக்கு மேற்புசும்‌. 
மினுக்குப்புச்சு (ோ௨ா௦1)க்‌ கண்டு பிடித்த தாளாளர்‌ முதலிற்‌ பெருஞ்‌ செல்வரா 
யிருந்தவர்‌, பின்னர்‌ மினுக்குப்புச்சுக்‌ கண்டு பிடிக்கும்‌ முயற்சியில்‌ தலையிட்டார்‌. 
தலையிட்டு அப்பெரு முயற்சியிற்‌ றம்‌ பெரும்‌ பொருளையெல்லாஞ்‌ செலவழித்து 
விட்டார்‌. வீட்டிலிருந்த தட்டுமுட்டுகளெல்லாவற்றையுங்கூட விற்றுவிட்டார்‌. இவ்வளவு 
செலவழித்தும்‌ அவர்‌ தாம்‌ கண்டு பிடிக்க முனைந்தகைக்‌ கண்டுபிடிக்கக்‌ கூடவில்லை ; 
தமதில்லத்தில்‌ வறுமை ரோய்‌ மிகுதிப்படவே, உணவுக்கு வேண்டிய பொருளும்‌ 
இல்லாதாயிற்ற. ஒருநாள்‌ இவர்‌ தம்‌ மனைவி மக்களெல்லாரும்‌ உணவின்றி வருந்துக்‌ 
கொண்டிருக்கையில்‌, அவர்‌ மனைவியார்‌, விற்று உணவுப்‌ பொருள்‌ வாங்க வீட்டில்‌ ஒரு 
பொருளுமில்லாமைகண்டு, தம்‌ மணவினை அடையாளமாயெ கணையாழியைக்‌ 
கழற்றித்‌ தங்கணவனார்‌ கையிற்‌ கொடுத்தப்‌, “பிள்ளைகளெல்லாரும்‌ பசியால்‌ வருந்து 
அழுனெறனர்‌. வேறு பொருளேதுமில்லை. எஞ்சியுள்ள இக்கணையாழியை விற்றாயினும்‌ 
உடனே உணவுப்பொருள்‌ வாங்கு வாருங்கள்‌” என்று இரந்து கூறினாள்‌. அத்‌ துரைமக 
னாருந்‌ தம்‌ மனைவி மக்கள்‌ படுதுயர்கண்டு உருகிய உள்ளமுடையராய்க்‌ கணையா 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


ழியை எடுத்துக்கொண்டு தெருவழியே போம்போது, ஆங்கோரிடத்குற்‌ றாம்‌ பல்லாண்டு 
களாகக்‌ கண்டறிய முயன்ற மினுச்குப்‌ புச்சுக்குரிய முதற்‌ பொருள்களைக்‌ கண்டார்‌. 
கண்டவுடன்‌ றாமிருக்கும்‌ வறிய நிலையினையும்‌ மறந்தார்‌; மனைவி மக்களின்‌ கொடும்‌ 
பசித்துன்பத்தையும்‌ மறந்தார்‌. கண்ட அம்முதற்‌ பொருளையன்றி வேறு நிணைக்கமாட்‌ 
டாராய்‌ உடனே அக்கணையாழியை விற்று, விற்ற பொருள்‌ கொண்டு அவை தம்மை 
வாங்கெக்கொண்டு தம்‌ தொழிற்‌ சாலைக்குப்‌ போய்த்‌ தாம்‌ பலகாலமாக முயன்று முடிக்‌ 
கக்‌ கருதிய அரிய மினுக்குப்புச்சு அன்றைக்குத்தான்‌ தாம்‌ புசிச்‌ சூளையில்‌ வைத்த 
கலங்களில்‌ மினு மினு வென்று ஒளிரச்‌ கண்டார்‌. பேராவலோடும்‌ பேராசரய்ச்ச 
யோடுந்‌ தாம்‌ எதிர்பார்த்திருந்த அப்‌ புதுமையினைக்‌ கண்டதும்‌, இவர்‌ எல்லாம்வல்ல 
கடவுளை நேரே கண்டாற்போற்‌ களித்துப்‌ பேரின்பக்‌ கூத்தாடினர்‌. உடனே மினுமினு 
வென மிளிரும்‌ அக்கலங்களைக்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டு தம்‌ வீட்டுற்குத்‌ இரும்பி 
னர்‌, அங்கே பசியாற்‌ களைத்துக்‌ கடக்கும்‌ தம்‌ மணைவி மக்களிடம்‌ அப்புதுக்‌ 
கலங்களைக்‌ காட்டிக்‌, “கண்டுபிடித்து விட்டே” என்று சொல்லிப்‌ பெருங்களிப்பொடு 
கூத்தாடினார்‌: இவர்‌ கூத்தினைக்‌ கண்ட இவர்‌ தம்‌ மனைவியார்‌ பெரிதும்‌ மனம்‌ புழுங்கி 
னவராய்‌, “தென்னை? நம்‌ அருமைப்‌ பிள்ளைகளின்‌ பூத்துன்பத்தை நீக்கும்‌ 
பொருட்டு மிச்சமாயிருந்த நமது திருமணக்‌ கணையாழியையுங்‌ கொடுத்தேனே! 
அதனையும்‌ விற்றுப்‌ பயன்படாத வேறு பொருளை வாங்கு வந்தர்களே! இதனாற்‌ பிள்ளை 
களுக்கென்ன பயன்‌?” எனக்‌ கூறி வருந்தினாள்‌. மனைவி இது கூறின பிறகு, அவர்‌ 
“பிள்ளைகள்‌ பட்டினியாகவா கடக்கின்றனர்‌!” என்றுணர்ந்து, தாங்கண்டறிந்து செய்த 
அவ்வரிய மினுக்குப்‌ புச்சுக்‌ தலங்களைக்‌ கொண்டுபோய்க்‌ கடையில்‌ விற்றுப்‌ பெரும்‌ 
பொருள்‌ பெற்றார்‌. வறுமையும்‌ ஒழிந்தது. 


உலகத்துப்‌ பருப்பொருள்களினூடே மறைந்து கடக்கும்‌ நுண்பொருள்களை க்‌ 
கண்டறியும்‌ அறிஞர்கள்‌ அத்தொழிலேயே பதந்த உள்ளமும்‌ உணர்வும்‌ உடையராய்ச்‌, 
சில நேரங்களில்‌ உலகத்தையும்‌, மனைவி மக்களையும்‌ மறந்து விடுகின்றன ரென்றால்‌, 
உலகத்துப்‌ பொருள்களுக்‌ கெல்லாம்‌ மேற்பட்டதாய்ப்‌ பேரின்ப வடிவாய்‌ விளங்கும்‌ 
இறைவனுண்மையினை யறிந்து அவனது பேரரூரட்‌ பேரின்பத்துற்‌ றிளேக்குங்‌ காலங்‌ 
கட்டும்போது அவனடியார்க்கு இவ்வுலகப்பற்று ஒழிய மென்பதனை நாம்‌ சொல்லுத 
லும்‌ வேண்டுமோ! ஆதலால்‌ இறைவனது அருட்‌ பேரின்பத்தனைக்‌ கண்ட 
சிறுத்தொண்டர்க்குத்‌ தம்‌ புதல்வன்மேற்‌ சென்ற பற்றுத்‌ தம்மை அறியாமலே ஒழிந்து 
போயது வாய்வதேயாம்‌. 


“எட்டாத பேரின்பம்‌ என்னை விழுங்குயிருக்கின்றதே” என்று பட்டினத்தடிகள்‌ 
அருளியவாறு மக்களுக்கு எளிதுலே இட்டுவதல்லாத அழிவில்‌ பேரின்பமானது 
சிறுத்தொண்டரை  விழுங்குயிருக்கும்போது, அவரது மெய்யுணர்வு உலகியற்‌ 
பொருள்களையும்‌ உயிர்களையும்‌ ஒரு பொருட்டாகச்‌ கொள்ளுமோ என முடிக்க. 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


திருநீலகண்டர்‌ வரலாறு 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


௨. திருநீலகண்டர்‌ வரலாறு 


முற்காலத்திலே “தில்லை” யென்றும்‌, பிற்காலத்திலே “சிதம்பரம்‌” என்றும்‌ வழங்கப்‌ 
படுவதாகய சிறந்த நகர்‌ ஒன்று சோழநாட்டின்‌ கண்ணே விளங்கா நிற்கின்றது. 
உலகங்களுள்ளும்‌ உயிர்களுள்ளும்‌ ஊடுருவி நின்று அவைகளை அசைவித்தும்‌ 
அறிவித்தும்‌ வருகின்ற இறைவனது இயக்கமாகிய இருக்கூத்தை நினைவூட்டும்‌ 
பொருட்டு, அவ்விறைவனை ஆடும்‌. நிலையில்‌ வைத்துக்‌ தமிழ்‌ மக்கள்‌ பண்டுதொட்டு 
வழிபட்டு வரும்‌ அம்பலக்கூத்தன்‌ இருக்கோயில்‌ இந்நககருக்கு நெஞ்சத்தாமரையாய்‌ 
நிலவுகின்றது. இதன்கண்‌ எழுந்தருளியிருக்கும்‌ அம்பலவாணரை மக்கள்‌ நெஞ்சம்‌ 
நெக்குருகி வழிபடுவது வழக்கம்‌. மெய்யடியார்‌ பலர்‌ இவ்‌ அம்பலவாணரைப்‌ பேரன்‌ 
பொடு வணங்கிப்‌: பேரருள்‌ பெற்றிருக்கன்றனர்‌. அவ்வடி.யவர்களில்‌ ஒருவரது 
வரலாற்றையும்‌ அதன்கண்‌ உள்ள நுட்பத்தையும்‌ ஈண்டெழுதுகின்றேன்‌. 


இவ்வாறு முழுமுதற்‌ கடவுள்‌ வழிபாடு சிறந்து திகழுந்‌ தில்லையம்பதியிற்‌, குயவர்‌ 
குலத்திலே பெரியார்‌ ஒருவர்‌ தோன்றினார்‌. இவர்‌ அம்பலவாணரிடத்து வைத்த 
பேரன்பும்‌, மனத்திட்பம்‌, சொன்ன சொற்றவறாமை முதலான நல்லியற்கைகளும்‌ 
அமையப்பெற்றவர்‌. உயர்ந்த இயல்புள்ள தம்‌ அருமை மனைவியாரோடு இவர்‌ தமது 
இல்லற வாழ்க்கையைச்‌ சரிய முறையில்‌ நடாத்திவந்தார்‌; தாம்‌ பெறத்தக்க விழுமிய 
செல்வம்‌ இறைவனருள்‌ ஒன்றே யல்லாமல்‌ வெறும்‌ பொருட்குவியல்‌ ௮ன்றெனக்‌ 
தெளிந்துருந்தார்‌. அனாலுந்‌, தமது வாழ்க்கையின்‌ பொருட்டும்‌, அடியார்க்கு உதவி 
செய்யும்‌ பொருட்டும்‌ இவர்‌ தமத மரபிற்குரிய மட்கலம்‌ வனையுக்‌ தொழிலினை மேற்‌ 
கொண்டார்‌ : இன்றியமையா வாழ்க்கைச்‌ செலவுக்கு மட்டுஞ்‌ சிறிது நேரம்‌ 
மட்கலங்கள்‌ விற்றுப்‌ பொருள்‌ தேடி, மற்றை நேரமெல்லாந்‌ திருவோடுகள்‌ செய்வது 
லும்‌ அவற்றை அடியார்க்கு வழங்குவதிலும்‌ பயன்‌ படுத்து வந்தார்‌. 


இப்பெரியார்‌ இவ்வாறு சிறந்த நெறியில்‌ வாழ்ந்து வந்தனராயினும்‌ இவர்‌ தமது 
கட்டிளமைப்‌ பருவத்தின்‌ கொழுமையினாலோ, அன்றி ஊழ்வினைப்‌ பயத்தாலோ, 
அன்றித்‌ தாம்‌ குறித்த உள்ளக்‌ குறிப்பினாலோ, அன்றித்‌ தமக்குக்‌ தம்‌ மனைவியார்க்குங்‌ 
காதலன்பு இன்மையாலோ, அன்றி இவையெல்லாம்‌ ஒன்றாய்க்‌ கூடிய ஏதவினலோ 
சிற்றின்ப நுகர்ச்சியிற்‌ பெரிது விழைவு கொண்டார்‌; அனாலுஞ்‌, சிவபிரானிடத்து அவர்‌ 
வைத்த பேரன்பினை அவரது சிற்றின்ப வேட்கை சிறிதுஞ்‌ சிதைக்க வல்லதாயில்லை. 


சிவபிரான்‌ ஒரு காலத்தே இருப்பாற்‌ கடலில்‌ எழுந்த கொடிய நஞ்சை 
உலகுய்யும்‌ பொருட்டுத்‌ தம்‌ மிடற்றகத்‌ தடக்கித்‌ தேவரைக்‌ காத்த பேரருட்டிறத்தை 
ஓவாது நினைவு கூர்தற்‌ பொருட்டு அவர்‌ எந்‌ ரோழுந்‌ “திருநீலகண்ட மென்னுஞ்‌ 
சொற்றொடரைக்‌ கூறிக்கொண்டிருப்பவரானார்‌, ஆனது பற்றியே இவர்க்குத்‌ திருநீல 
கண்ட ரென்னும்‌ பெயர்‌ வழங்கலாயிற்று. 


இவர்‌ தம்‌ மனைவியார்‌ சிறந்த அழகுங்‌ கற்பொழுக்கமும்‌ அமையப்‌ பெற்றவர்‌. 
ஒரு காள்‌ இருநீலகண்டர்‌ தம்‌ அருமை மனைவியாரைப்‌ பிரிந்துபோய்‌ அவ்வுரிலுள்ள 
ஒரு பரத்தையிடஞ்‌ சென்று ம8ழ்ந்திருக்து வீட்டுக்குத்‌ திரும்ப வந்தனர்‌. வந்தவரது 
செயலறிந்த மனைவியார்‌ மனத்திற்‌ பெருஞ்சற்றங்‌ கொண்டு தங்‌ கணவர்க்கு 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


வேண்டுவன வெல்லாம்‌ முறைப்படி செய்தும்‌, அவரொடு கூடியிருத்தற்கு மட்டும்‌ 
இசையாரானார்‌. இதுகண்ட திருநீலகண்டர்‌ அவரிடஞ்சென்று அவரது சினந்தர 
எவ்வளவோ இன்சொற்‌ கூறிப்‌ பின்‌ அவரைத்‌ தீண்டச்‌ சென்றனர்‌, உடனே 
அம்மையார்‌ “நீர்‌ எம்மைத்‌ தண்டுவீராயின்‌ தருலெகண்டம்‌,”என்று சிவபிரான்மீது 
ஆணையிட்டு அவரைத்‌ தடுத்தனர்‌.இது கேட்ட நீலகண்டர்‌ திடுக்கிட்டு, அயலவர்‌ போல்‌ 
மனைவியாரை அகன்ற நின்று, “தென்னை! இவள்‌ எல்லாம்‌ வல்ல எம்பிரான்மீது 
'நீலகண்டம்‌' என்றாணையிட்டனள்‌. “எம்மை' என்று பன்மையிற்‌ கூறினமையின்‌, 
இவளையேயன்றி ஏனை மாதர்‌ எவரையுங்கூட என்‌ மனத்துனாலுந்‌ தொடுதற்கு 
நினையேன்‌!”' என்று உறுதி கொண்டார்‌. 


ஐயகோ! அந்நாளிலிருந்து வனப்புமிக்க தம்‌ இளமைக்‌ காலத்தில்‌ நீலகண்டரும்‌ 
அவர்‌ மனையாரும்‌ உலக இன்பத்தை அறவே துறந்து, தாங்கொண்ட இத்துறவு 
நிலையை உலகத்தார்‌ அறியாவாறு தம்‌ இல்லினின்றே நடாத்திவந்தனர்‌. 


பேரழகுவாய்ந்த கட்டிளமைக்‌ காலத்தினராயெ நீலண்டரும்‌ அவர்‌ மனைவியா 
ருந்‌ இருவருள்‌ ஆணையினின்றுந்‌ தவறாது பல ஆண்டுகள்‌ கழித்தனர்‌. இருவர்க்குந்‌ 
தளர்வு மிக்க முதுமைக்‌ காலம்‌ வந்தடைந்தது. இவர்கள்‌ ஆண்டில்‌ முதிர்ந்தது போற்‌ 
சிவபிரானிடத்து வைத்த பேரன்பிலும்‌ அளவில்லாமல்‌ முதிர்ந்து வருவாராயினர்‌. 


இவ்வாற்றிருக்கையில்‌ எல்லாம்‌ வல்ல சிவபெருமான்‌ நீலகண்டரது உள்ளப்‌ 
பெருமையினை உலகத்தார்க்கு அறிவ்க்கும்பொருட்டு ஒரு துறவி வடிவம்‌ புண்டு 
அவரது வீட்டுக்கு ஒரு நாள்‌ வந்தருளினார்‌. சிவ ஒளி வீசும்‌ இத்துறவியாரைக்‌ கண்ட 
நீலகண்டர்‌ பெரிதும்‌ மகழ்ந்து அவரை வணங்கு நின்று, “எம்பெருமானே! என்‌ 
தவத்தின்‌ பயனாக அடிகள்‌ இங்கு வந்தருளப்‌ பெற்றேன்‌; எளியேன்‌ அடிகட்குச்‌ 
செய்யும்‌ பணியாது?” என்று வேண்டிக்கேட்டனர்‌. அதற்கு அத்துறவியார்‌, “சிவநேயனே! 
இத்திருவோட்டை உன்னிடத்துவைத்குச்‌ செல்கின்றேன்‌, இதனைக்‌ கருத்தாக 
வைத்துப்‌ பாதுகாப்பாயாக! யான்‌ வந்து கேட்கும்போது இதனைக்‌ தருக! 
இத்திருவோடு ஒப்பற்ற பெருமை யுடையது: தன்னிடத்துச்‌ சேர்ந்த பொருள்களை 
யெல்லாம்‌ தூய்மை செய்வது: பொன்னையும்‌ மணியையும்‌ விடப்‌ பாதுகாத்து வைக்கற்‌ 
பாலது: இதன்‌ தன்மை இத்துணைச்‌ சிறந்ததாகும்‌: இதனைக்‌ கையேற்பாயாக!” 
என்றருளினர்‌. நீலகண்டர்‌ துறவியாரை வணங்கி அத்துருவோட்டை வாங்கக்‌ 
கொண்டு போய்க்‌ தம்‌ வீட்டிற்‌ பாதுகாப்பான ஓரிடத்திற்‌ கருத்தாகவைத்து வந்து, 
போம்படி எழுந்த துறவியாருடன்‌ சிறிது வழி சென்று அவரிடம்‌ விடை பெற்றுத்‌ தம்‌ 
இல்லத்திற்குத்‌ திரும்பினர்‌. 


அங்ஙனம்‌ அவ்வோட்டைக்‌ கொடுத்துப்‌ போய்ப்‌ பல நாட்கள்‌ கழிந்தபின்‌, 
சிவபிரானே அதனை வைத்த இடத்தினின்றும்‌ மறைந்து போமாறு செய்து, முன்‌ போல்‌ 
அவ்வடியவர்‌ வீட்டுக்குத்‌ துறவியார்‌ வடிவில்‌ வந்தருளினர்‌. துறவியார்‌ வருதலைக்‌ 
கண்ட நீலகண்டர்‌ பேராவலோடு விரைந்து போய்‌, அவரை எதுர்கொண்டழைத்து 
வந்து வணங்கு நின்றனர்‌: நின்றவரை நோக்கி அத்துறவியார்‌, “அன்பனே! முன்னே 
யான்‌ உன்பாற்‌ றந்த தருவோட்டைக்‌ கொணர்க! அதனைக்‌ கொண்டு வந்தபின்‌ நின்று 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


எதனையும்‌ பேசுக!” என்றனர்‌, நீலகண்டர்‌ ஓட்டைக்‌ கொண்டுவர உள்ளே விரைந்து 
சென்றனர்‌; ஓடு வைத்த இடத்தைப்‌ பார்த்தனர்‌: ௮ஃது அங்கே காணப்‌ படவில்லை, 
அவர்‌ என்‌ செய்வேனென்று திகைத்துப்‌ பல இடங்களிலுந்‌ தேடினார்‌; தேடியும்‌ ஓடு 
கிடைக்கப்‌ பெற்றிலர்‌, “ஆகவே துறவியார்க்கு ஏது விடை சொல்வேன்‌” என்று 
மயங்கிக்கொண்டு நின்றார்‌. அப்போது வெளியே நின்ற துறவியார்‌ அடியார்‌ கேட்கும்படி 
உரத்துக்‌ கூவி, “நிலகண்டரே! நொடிப்‌ பொழுதில்‌ வருகிறேனென்று உட்சென்ற நீர்‌ 
இன்னும்‌ வெளியே வராமற்‌ காலர்தாழ்த்து நிற்பதேன்‌!?? என்று கூற, உடனே 
நீலகண்டர்‌ வெளியே போந்து, “ஐயனே! நீர்‌ தந்த தருவோட்டினே வைத்த இடத்திலும்‌ 
பிற இடங்களிலும்‌ தேடியுங்‌ காண்கிலேன்‌. அப்பழைய துருவேவோட்டைப்‌ பார்க்கி 
னும்‌, புதிய நல்ல திருவோடு தருகின்றேன்‌: அன்பு கூர்ந்து அதனைப்‌ பெற்றுக்‌ கொண்டு 
என்‌ பிழையினைப்‌ பொறுத்தருள்க!” என்று துறவியாரை இறைஞ்சி வேண்டினர்‌. 
அதற்கு அம்முனிவர்‌, நீலகண்டரைப்‌ பெருஞ்‌ சினத்தோடு உறுத்துப்‌ பார்த்து, “யான்‌ 
உன்பால்‌ வைத்துப்போன மண்‌ ஓடல்லாமல்‌ நீ பொன்‌ ஓடே தந்தாயானாலும்‌ 
வாங்கேன்‌; அம்மண்‌ ஓட்டையே கொண்டுவரக்‌ கடவாய்‌!” என்னு சினந்து கூறினர்‌. 
இதுகேட்ட நீலகண்டர்‌ நடு நடுங்கப்‌, “பெரியவரே! நீர்‌ தந்த ஓடு எப்படியோ கெட்டொ 
மிந்தமையால்‌ ௮தனைத்‌ தேடியுங்‌ கண்டிலேன்‌: அதற்கு வேறாக நீடித்திருக்கும்‌ நல்ல 
தோர்‌ ஓடு தருகின்றே னென்றாலும்‌ அதனை வாங்க இசையாமற்‌ 8ற்றங்‌ கொண்டு, “என்‌ 
ஓடே வேண்டுமென்‌ன்றீர்‌! இதற்கு நான்‌ என்‌ செய்வேன்‌! நீவிர்‌ இவ்வாறு சொல்லு 
மிச்‌ சொல்‌ எனது உணர்வை முழுஅங்‌ கெடுத்து விட்டது !” என்று கூறி வருந்தினர்‌. 
அதற்குத்‌ துறவியார்‌, “நன்று கூறினாய்‌! உன்னிடம்‌ யான்‌ அடைக்கலமாக வைத்த 
பொருளைக்‌ கவர்ந்துகொண்டு ௮௮ கெட்டுப்போயிற்று என்னு பொய்த்துப்‌ பலப்பல 
கூறுகின்றாய்‌: தத்‌ தொழிலுக்கு நீ சிறிதும்‌ அஞ்சுன்றா யில்லை: எல்லாரும்‌ அறியும்படி 
இதனை அறிவித்து அத்துருவோட்டை உன்னிடம்‌ வாங்காமற்‌ போகேன்‌” என்று 
வெகுண்டு கூறினர்‌. இது கேட்ட நீலகண்டர்‌ மனங்‌ கலங்கு, “ஐயனே! தூயதான அத்திரு 
வோட்டை நான்‌ கவர்ந்த னல்லேன்‌: என்‌ மனத்திற்‌ சிறிதுங் களவில்லாமையை 
எவ்வாறு தெரிவிப்பேன்‌: யான்‌ அதற்குச்‌ செய்ய வேண்டிய தென்னை? சொல்லி 
அருளக” என வேண்டினர்‌. அதற்குத்‌ துறவியார்‌, “நீ காதலித்த நின்‌ மகன்‌ கையைப்‌ 
பற்றிக்‌ கொண்டு குளத்தில்‌ மூழ்கி, “நான்‌ ஓட்டைக்‌ கவர வில்லை' என்று உண்மை 
கூறிப்‌ போ” என்று பணித்தனர்‌. இது கேட்ட நீலகண்டர்‌, .”அடிகாள்‌! நீர்‌ அருளியவாறு 
செய்ய எனக்குப்‌ புதல்வனில்லையே! யாது செய்வேன்‌!” என அஞ்சி மொழிந்தனர்‌. 
“அஃதவ்வாறாயின்‌ நின்‌ அருமை மனைவியின்‌ கையைப்‌ பிடித்துக்கொண்டு மூழ்கி 
உண்மை கூறுக” எனப்‌ பகர்ந்தனர்‌ துறவியார்‌. “யானும்‌ என்‌ மனைவியும்‌ ஓர்‌ ஒட்டு 
வைத்துக்‌ கொண்டிருத்தலால்‌, யான்‌ அவள்‌ கையைப்‌ பற்றிக்கொண்டு மூழ்குதல்‌ 
இயலாது: ஆகலான்‌, யானே நீரில்‌ மூழ்கி உறுதிமொழி புகல்‌கன்றேன்‌: வருக” என 
அழைத்தார்‌ நீலகண்டர்‌. இத கேட்ட துறவியார்‌ மேலுஞ்‌ சினங்கொண்டு, “நன்று 
சொன்னாய்‌! நான்‌ தந்த ஓட்டைக்‌ கொடாமனும்‌, கவரவில்லை என்பதனை யான்‌ 
விரும்பியவாறு மெய்ப்பியாமலும்‌ வல்வழக்கிடுகன்றாய்‌: உன்‌ அழிவழக்கைக்‌ கூறுதற்‌ 
குத்‌ தில்லையந்தணர்கள்‌ ஒருங்கு கூடிய பேரவைக்குச்‌ செல்கின்றேன்‌” என நுவன்று, 
அப்பேரவையை நோக்கிச்‌ சென்றனர்‌. நல்லொழுக்கத்தில்‌ முதல்வராய்‌ நின்ற 
நீலகண்டரும்‌ அப்பெரியவர்‌ பின்னே தொடர்ந்தேதனர்‌. 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


இங்ஙகனமாக அடிகளும்‌ அடியவரும்‌ தில்லைப்‌ பேரவைக்கு ஏயைபின்‌, 
துறவியார்‌ அவையோரை நோக்கிப்‌, “பெரியிர்‌! இவ்வேட்கோவன்‌ (நீலகண்டர்‌) 
தன்பால்‌ யான்‌ வைத்துப்போன அரிய துருவோட்டைத்‌ திருப்பித்‌ தருமாறு கேட்க, 
“அது காணாதொழிந்தது' என்கின்றான்‌: அது காணாமற்‌ போனதுண்மையாயின்‌, “நின்‌ 
மனைவி கையைப்‌ பற்றிக்‌ கொண்டு இத்துருக்குளத்தில்‌ மூழ்கி உண்மை பண்ணித்தா” 
என்றால்‌, அது செய்தற்கும்‌ இசைகன்றானில்லை; வல்வழக்‌ இடுகின்றான்‌: இதனைக்‌ 
கேண்மின்கள்‌!” என்று முறையிட்டார்‌. இது கேட்ட அவையோர்‌ நீலகண்டரை நோக்கு, 
“நீர்‌ இதன்‌ இறத்துச்‌ சொல்ல வேண்டுவதைச்‌ சொல்லும்‌!” என்று கட்டளையிட, 
நீலகண்டர்‌, “மறையோர்களே! இத்‌ துறவியார்‌ என்னிடம்‌ தந்த தஇருவோட்டைப்‌ 
பேணியே வைத்தேன்‌: அஃதெப்படியோ வைத்த இடத்தினின்றும்‌ மறைந்தொழிந்தது! 
ஆகவே, யான்‌ வேறொரு புதிய திருவோடு தருகின்றே னென்றானும்‌ அதனை வாங்க 
இசையாமல்‌ அப்பறைய ஓடே வேண்டுமென்‌ றருள்‌ கின்றார்‌; இதுதான்‌ நடந்த செய்தி” 
என்றனர்‌. அதுகேட்ட அவையோர்‌, “நீலகண்டரே! இம்முனிவரர்‌ தந்த ஓட்டை நீர்‌ 
தொலைத்து விட்டீராதலின்‌, அவர்‌ விரும்புமாறு உம்‌ மனைவி கைபைப்‌ பற்றிக்கொண்டு 
ச தத்து மூழ்கி உறுதி மொழி புகல்வதே முறையாகும்‌” எனத்‌ இர்த்துக்‌ 
கூறினர்‌. 


நீலகண்டர்‌ அத்துர்ப்பைக்‌ கேட்டு முதலில்‌ மனங்‌ கலங்கிப்‌ பின்‌ ஒருவாறு 
தேறித்‌, தம்‌ மனைவியாரைத்‌ தண்டாத காரணம்‌ இன்னதென்று அவையிற்‌ கூறாமல்‌, 
ஏற்பதொரு முறையாற்‌ றம்‌ மனேவியாரொடு மூழ்கி உண்மை கூறுவேன்‌: வாருங்கள்‌ 
என்னு அம்முனிவர்‌ பிரானை அழைத்துக்கொண்டு தமதில்லத்திற்குச்‌ சென்றனர்‌. 
சென்று தம்‌ மனைவியாரை அங்கருந்து உடன்கொண்டு, சிவபிரான்‌ எழுந்தருளியிருக்‌ 
கும்‌ இருப்புலீச்சரத்தின்‌ எதிரேயுள்ள சோலைசூழ்‌ வாவியில்‌ அவர்‌ தாமுந்‌ தம்‌ மனைவி 
யாருமாக ஒரு மூங்கற்றண்டின்‌ இரு முனைகளைப்‌ பிடித்துக்கொண்டு மூழ்கத்‌ 
துவங்கினர்‌. அதுகண்ட துறவியாரோ, “இது தக்கதன்று: நீ நின்‌ மனைவி கையைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு முழுகுக!” என்னு உரத்துக்‌ கூறினார்‌. அப்போதுதான்‌ நீலகண்டர்‌ 
தாம்‌ அவ்வாறு செய்ய முடியாத காரணத்தை அவ்வூரவர்‌ எல்லாரும்‌ நன்கறியுமாறு, தம்‌ 
இருவர்க்குள்ளும்‌ நிகழ்ந்த சூளுறவை வெளிப்படையாக எடுத்துச்‌ சொல்லிப்‌, பிறகு 
மூழ்கினர்‌! மூழ்கி எழுந்த நீலகண்டரும்‌ அவர்‌ மனைவியாரும்‌ முதுமை அறவே நீங்கப்‌ 
பெற்றுச்‌ கட்டழகு வாய்ந்த பேரிளங்‌ காதலர்களாய்‌ விளங்கனர்கள்‌! ஆனால்‌, 
அவர்களை அங்ஙனம்‌ மூழ்குமா௮அ வலிவு செய்து நின்ற துறவியாரோ சடுதியிலே 
மறைந்து போயினர்‌. 


வழக்கட்ட பெரியார்‌ அவ்வாறு திடீரென மறைந்து போயதை அங்குக்‌ குழுமி 
யிருந்தா செல்லாருங்‌ கண்டு இறும்புது எய்து மருண்டு விழித்தனர்‌. நீலகண்டரும்‌ அவர்‌ 
தம்‌ மனைவியாருமோ சிவபிரான்‌ உமைப்பிராட்டியாரொடு வானிற்‌ றோன்றுவது கண்டு: 
நிலத்தில்‌ வீழ்ந்து வணங்க எழுந்து உளங்கரைந்து தேம்பினர்‌. அப்போது சிவபிரான்‌ 
“அன்பர்காள்‌! நீவிர்‌ இருவீரும்‌ இவ்விளமை நீங்காமல்‌ எக்காலமும்‌ நம்பாலிருந்து 
பேரின்பம்‌ நுகர்வீராக!” என்றருளி மறைந்தனர்‌. 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


இரு நீலகண்டர்‌ வரலாற்றின்‌ ஆராய்ச்சி 
“மாது சொன்ன சூளால்‌ இளமை துறக்க வல்லே னல்லன்‌” 


தாம்‌ அன்பினாலுர௬க ஓவாது, உரைக்கும்‌ “இருநீலகண்டம்‌' என்னுந்‌ 
தருப்பெயரைச்‌ சொல்லித்‌ தம்மைத்‌ தொடவேண்டாமெனத்‌ தம்‌ மனைவியார்‌ ஆணை 
வைத்துச்‌ சொன்னமையால்‌ தமது இளமையின்பத்தைக்‌ துறந்த திருகலகண்டரை 
ப்போல்‌ துறவு புணவல்லேன்‌ அல்லேன்‌ என்றார்‌ பட்டினத்தடிகள்‌. 


தய வழியில்‌ நடப்போர்‌, அறிஞர்‌ எவ்வளவு நல்லறிவு கூறினாலுங்‌ கேளாமையே 
இயல்பாயிருக்க, ஒழுங்கற்ற வழியில்‌ நடந்த நீலகண்டரோ தம்‌ மனைவியார்‌ “நீலகண்ட 
மறிய எம்மைத்‌ இண்டாதூர்‌' என்று கூறிய அளவிலே “தேவர்களையும்‌ உலகக்தையுங்‌ 
காத்த எம்பெருமானது நீலகண்டத்தைச்‌ சுட்டி “எம்மை' என்னு பன்மையில்‌ ஆணை 
யிட்டமையால்‌ இன்று முதல்‌ மாதர்‌ எவரையும்‌ தண்டேன்‌” என்று உறுதிகொண்டார்‌; 
இதவுமன்றித்‌ தம்மைப்போல்‌ அழகும்‌ இளமையும்‌ வாய்ந்த தம்‌ மனைவியாரோடு ஓரில்‌ 
லத்திலிருந்தும்‌ அவரை அணுகாதிருந்தனர்‌; இவர்‌ தம்‌ மனைவியாரொடு வாழ்தலைத்‌ 
தடைசெய்வது, ஏதும்‌ இல்லாதருந்துஞ்‌, சிவபிரானது இருப்‌ பெயருக்குக்‌ கட்டுப்பட்டு 
இளமைக்‌ காலத்திலே இன்பத்தைத்‌ துறந்து பிறரறியாதபடி பேரழகுமிக்க தம்‌ மனைவி 
யாரொடு வாழ்ந்து வந்தனர்‌, அங்ஙனந்‌ திருந்லகண்டர்‌ மேற்கொண்ட “அகத்துறவு' 
மக்களிடத்தே காண்பது அரிதினும்‌ அரிதாயிருக்கனெறத. நோயினாலும்‌ பலவசகுக்‌ 
குறைவினாலும்‌ இவ்வுலக இன்பத்தைத்‌ துறந்து உயிர்‌ வாழ்வாரையுங்‌ காண்கின்றோம்‌. 
ஆனால்‌, நீலகண்டரோ சிறிதுங்‌ குறைபாடில்லாத தம்‌ பேரிளமைக்‌ காலத்தில்‌ இறைவ 
னிடத்து வைத்த பேரன்பால்‌ அவன்‌ இருப்பெயருக்குக்‌ கட்டுப்பட்டு உலக இன்பத்‌ 
தை நீத்து வாழ்ந்தமை புதுமையினும்‌ புதுமையாகு மன்றோ? 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


கண்ணப்ப நாயனார்‌ வரலாறு 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


ஓம்‌ 
௩. கண்ணப்ப நாயனார்‌ வரலாறு 


தென்னாட்டிற்கு வடக்கே ஸ்ரீ காளாஸ்திரி என வழங்கும்‌ திருக்காளத்தி 
என்னும்‌ ஓர்‌ அழகிய நகர்‌ இருக்கின்றது. இஃது எல்லா வளங்களும்‌ நிறைந்து 
விளங்குகின்றது. முற்காலத்திலும்‌ இஃது எல்லா நலங்களாலுஞ்‌ இறந்துருந்தது, 
இந்நாட்டிற்கருகே அழகிய சோலைகள்‌ சூழ்ந்த பொத்தப்பி நாடு என்னும்‌ ஒரு நகர்ப்‌ 
புறம்‌ உண்டு. இந்நகர்ப்புறத்திற்கு அப்பாலுள்ள நீண்ட மலையின்‌ பக்கத்தே உடுப்பி 
என்னுமொரு சற்றூர்‌ இருக்கின்றது. 


அடர்ந்த மலைக்காட்டிற்‌ கருகே உள்ள இவ்‌ வழக இற்றூரில்‌ வேடர்கள்‌ 
வாழ்ந்து வந்தனர்‌: இதனை யடுத்துள்ள காட்டிற்‌ புலி, கரடி, யானை, பன்றி, மான்‌, முயல்‌ 
முதலான விலங்குகள்‌ மிகுந்திருந்தன.வேடர்களும்‌ அவைகளிடையே அச்ச மின்றி 
வேட்டை ஆடிப்‌ பெறும்‌ இறைச்சியையும்‌ மலையிற்‌ கிடைக்கும்‌ காய்‌, கனி, கழங்கு, 
தேன்‌ முதலியவைகளையும்‌ துன்று காலங்கழித்து வந்தனர்‌. கறுத்த உடம்பினராய்‌ 
அச்சமும்‌ அன்பும்‌ இருந்திய அறிவுமில்லா இவ்வேடர்‌ கூட்டத்திற்கு நாகன்‌ என்னும்‌ ஒரு 
தலைவன்‌ இருந்தான்‌. இவன்‌ தான்‌ பிறந்த வேட்டுவக்‌ கூட்டத்தின்‌ சார்பாற்‌ 
குற்ற மானவைகளையே நல்லனவெனக்‌ கொண்டான்‌: கொடிய செயலிற்‌ சிறந்தவன்‌; 
வேட்டையாடுந்‌ தொழிலில்‌ திறமை மிக்கவன்‌, இவனுக்கு வாய்த்த மனைவியின்‌ பெயர்‌ 
தத்தை. நாகனும்‌ தத்தையும்‌ நெடுங்காலம்‌ பிள்ளைப்‌ பேறில்லா இருந்தமையால்‌, இனி 
இவர்கட்குப்‌ பிள்ளை உண்டாகாகென்று அவ்வூவர்‌ கூறினார்கள்‌. 


ஆனாலும்‌, நாகனும்‌ தத்தையும்‌ பிள்ளை வேண்டு மென்னும்‌ பேரவாவினாலே, 
மலைமேலுள்ள முருகனுக்குப்‌ பல நாள்‌ வழிபடு கடன்‌ ஆற்றுவாராயினார்‌. பின்‌ அத்‌ 
கடன்‌ முடிவு பெற்ற கடை நானில்‌, அவர்கள்‌ சேவலும்‌ மயிலுல்‌ கொண்டுபோய்‌ 
முருகன்‌ திருமுன்‌ விட்டுப்‌ புமாலைகள்‌ நிறையத்‌ தூக்கிப்‌ பெருஞ்‌ சிறப்போடு 
பெருவிழா எடுத்தனர்‌. அதன்‌ பின்‌, முருகப்‌ பெருமானருளால்‌ தத்தை கருக்கொண்டு 
ஓர்‌ ஆண்‌ மகவைப்‌ பெற்றெடுத்தாள்‌. தந்‌ தலைவனாகிய நாகனுக்கு நெடு நாட்கள்‌ 
பிள்ளையில்லாமலிருந்து முருகப்பிரானருளாற்‌ குழந்தை பிறந்ததால்‌ வேடர்களெல்‌ 
லாரும்‌ பெருங்களிப்படைந்து குரவைக்‌ கூத்து அடி அத்‌ திருநாளை மிகச்‌ சிறப்பாகக்‌ 
கொண்டாடினர்‌. அதன்பிற்‌ சில நாட்களிற்‌ பெரு விழா எடுத்த ஒரு நல்ல நாளிற்‌, 
பெயரிடுதற்கு எண்ணி நிற்கையிற்‌, கருமையில்‌ அழகு மிக்க அக்குழவியைக்‌ 
கையிலேந்துயவர்கள்‌ ௮து மிகவும்‌ திட்பமாயும்‌, தடித்தும்‌ விளங்கியதால்‌ அதற்குத்‌ 
திண்ணன்‌ என்று பெயரிடுதலே முறை யென்றனர்‌. நல்வினையே ஓர்‌ உருக்கொண்டது 
ஓப்பத்‌ தோன்றிய திண்ணனார்க்குத்‌ தங்‌ குல வழக்கப்படி பல அணிகலன்கள்‌ 
அணிந்தும்‌, அவரைத்‌ தம்‌ மார்பின்‌ மேலுந்‌ தோண்மேலுந்‌ தாங்கி முத்தம்‌ வைத்தும்‌ 
பாராட்டி வளர்த்தார்கள்‌. 


இவ்வாறு, திண்ணனார்‌ வளர்ந்து தங்‌ குலமுறைப்படி விற்றொழில்‌ பயிலத்தக்க 
பருவத்தை அடைந்தனர்‌. நாகனுந்‌ தன்‌ மைந்தர்க்கு விற்றொழில்‌ கற்பிப்பதற்காக ஒரு 
ஈல்ல நாளில்‌ முதியோர்‌ பலரையும்‌, மற்றைக்‌ குடிகளையும்‌ வரவழைத்தனன்‌. வேடர்க்‌ 
கரசனாகிய நாகன்றன்‌ தவப்‌ புதல்வனார்‌ வில்‌ பிடிக்கன்றா ரென்பதறிந்து வேடர்களெ 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


ல்லாரும்‌ பெருந்திரளாக வந்துகூடினர்‌. கூட்டத்தினர்க்குப்‌ பெரு விருந்தளித்துப்‌ பின்‌ 
மிகுந்த சிறப்போடு நாகன்‌ தன்‌ அருந்தவப்‌ புதல்வனார்க்கு விற்றொழிற்‌ கல்வி 
தொடங்குவித்தான்‌. அன்று முதல்‌ வில்வல்லார்‌ பலர்‌ இண்ணாஞார்க்கு விற்றொழில்‌ 
கற்பிக்கத்‌ தொடங்கினார்‌. திண்ணனாரும்‌ அன்றிருந்து நாடோறும்‌ விற்றொழிலிற்‌ பழகி 
விரைவில்‌ அதில்‌ தேர்ச்சி பெற்று விளங்கினார்‌. வில்லும்‌ பல படைக்கலன்களும்‌ 
நன்றாகக்‌ கற்றுப்‌ பதினாறாண்டை எய்தினார்‌. இவ்வாறு இண்ணனார்‌ பதுனாறாண்டை 
அடைந்த போது நாகன்‌ ஆண்டில்‌ முதியோனானான்‌. அடர்ந்த மலைகளிலுங்‌ காடுகளிலும்‌ 
அளவில்லாமல்‌ வேட்டை ஆடித்‌ தன்‌ பகைவர்தம்‌ பொருள்களைக்‌ கவர்ந்து, தன்‌ 
குடிகளைப்‌ பாதுகாத்து வந்த இந்நாகன்‌: இப்போது முதுமையின்‌ தளர்வால்‌ வேட்டை 
ஆட ஏலாமல்‌ மெலிவடைந்தான்‌. 


அப்போது “இம்‌ மலைச்‌ சாரற்‌ கருகேயுள்ள நில மெங்கும்‌ காட்டுப்‌ பன்றி, புலி, 
கரடி முதலிய கொடு விலங்குகள்‌ கூட்டமாக வந்து தது செய்கின்றன. தங்கள்‌ தோறும்‌ 
ஆடும்‌ வேட்டையுர்‌ தவறியது,” என்ற வேடர்கள்‌ தம்‌ தலைவனாகிய நாகனிடம்‌ வந்து 
கூறி முறையிட்டனர்‌, இவருரை கேட்ட நாகனும்‌ அவர்களை. நோக்கு “குன்றவர்களே, 
எனது மூப்பினலே யான்‌ முன்போல்‌ வேட்டை ஆடுதல்‌ ஏலாதவனாயிருக்கின்றேன்‌;: 
ஆதலால்‌, என்‌ அருமை மகனை நுங்கட்குத்‌ தலைவனாக்குகின்றேன்‌: ஏற்றுக்கொள்வீராக” 
என்றனன்‌. தந்‌ தலைவன்‌ கூறியவாறே வேடர்கள்‌ இண்ணனாரைத்‌ தம்‌ அரசனாக 
மகிழ்வோடு ஏற்றனர்‌. திண்ணனாருந்‌ தந்‌ தற்தை நாகனது உரையை முடிமேற்‌ 
கொண்டு அவன்‌ சொற்‌ பிழையாமல்‌ நடந்து வருவாராயினார்‌. 


மலைப்பக்கத்தே அலைந்து திரியும்‌ விலங்குகளை வேட்டை ஆடுதற்பொருட்டு ஒரு 
நாள்‌ திண்ணனாரும்‌ வேட்டுவர்களும்‌ வில்லும்‌ அம்பும்‌ ஏர்துச்‌ சென்றார்‌. காட்டினூடே 
சென்ற இவர்கள்‌ வேட்டை நாய்களை ஆங்காங்கு ஏவினர்‌. €ற்றமும்‌, இறைச்சி 
யுண்ணும்‌ அவாவு மிக்க அந்நாய்கள்‌ புதர்களிலும்‌ புழைகளிலும்‌ ஒளித்திருந்த 
விலங்குகளை யெல்லாம்‌ அச்சுறுத்தி வெளிப்படுத்தின. அங்ஙனம்‌ வெளிப்பட்டு 
அலமந்து ஓடும்போது இண்ணனாரும்‌ வேடர்களும்‌ விட்ட அம்புகளானவை மழை 
பொழிவது போல்‌ அவ்‌ விலங்குகளின்‌ மேல்‌ விழுந்து உடலை ஊடுருவிச்‌ சென்றன. 
ஆதலால்‌, எய்த அம்புகளாற்‌ பல கொடிய விலங்குகள்‌ பல இடங்களிற்‌ கழிபட்டு 
இறந்தொழிந்தன. இவ்வாறு இண்ணனாரும்‌ வேடர்களும்‌ கடுமையாக விரைந்து 
வேட்டையாடும்பொழுது, மலையுங்‌ காடும்‌ அஞ்சி நடுங்கத்தக்க ஒரு கொடிய முள்ளம்‌ 
பன்றியானது சினத்தாற்‌ சுடர்‌ போல்‌ ஒளி வீசுகின்ற கண்ணும்‌, இடி இடித்தாற்‌ 
போன்ற ஓசையு முடையதாய்‌ வலைகளை யெல்லாங்‌ கழித்துக்‌ கொண்டு ஓடிற்று, இக்‌ 
கடும்‌ பன்றியை எதிர்க்கும்‌ பொருட்டு வேடர்களும்‌ தண்ணனாரும்‌, அது சென்ற அடிச்‌ 
சுவட்டின்‌ வழியே செல்லும்போது, திண்ணனார்‌ மட்டும்‌ அவ்‌ வேடர்களறியாமற்‌ 
பன்றியைத்‌ தொடர்ந்து சென்றனர்‌. நாணன்‌, காடன்‌ என்னும்‌ காளையர்‌ இருவர்‌ 
திண்ணனாரைத்‌ தேடிச்சென்று அவரோடு கூடினர்‌. எதிர்ப்போரைக்‌ கொல்லுங்‌ 
கடுஞ்சினமுடைய அப்பன்றியானது, மறவர்களால்‌ விடப்பட்ட அம்புகளுக்கெல்லாந்‌ 
தப்பி விரைந்து ஓடி வந்த களைப்பால்‌ அடர்ந்த மலைக்காட்டினிடையே நின்ற ஒரு மர 
நிழலில்‌ ஒதுங்கியது. சூழ்ச்சியால்‌ அதன்பின்‌ தொடர்ந்த திண்ணனார்‌ பன்றி ஒதுங்கு 
நிற்பதைக்‌ கண்டு அதை அம்பால்‌ எய்வது பயனில்லாமை உணர்ந்து அதனருகே 
கடுகிச்சென்று தன்‌ உடைவாளால்‌ அதனைக்‌ குத்திக்கொன்றனர்‌! 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


துண்ணனாராற்‌ குத்தப்பட்டு இருகூறாய்‌ விழுந்த அவ்வலிய பன்றியை நாணன்‌ 
கண்டு தன்‌ நண்டனாகய காடனிடம்‌ திண்ணனாரது ஆண்மை மிக்க பேராற்றலைப்‌ 
பெரிதும்‌ பாராட்டிப்‌ பேடி வியப்படைந்தானாய்‌ அவடுனாடும்‌ அவரடியில்‌ வீழ்ந்து 
வணங்குனன்‌, அதன்‌ பின்‌ நாணனுங்‌ காடனும்‌ திண்ணனாரை நோக்‌ “அண்ணலே! 
வேட்டை ஆடி நெடுவழி நடத்ததாற்‌ பசித்துன்பம்‌ எம்மை அடைந்தது, ஆதலால்‌ இப்‌ 
போது நீர்‌ கொன்ற பன்றியைத்‌ £யிற்‌ காய்ச்சிப்‌. பதப்படுத்தி நீரும்‌ யாங்களும்‌ இன்று 
தண்ணீர்‌ குடித்து இளைப்பாறுவம்‌' என்றனர்‌. இதுகேட்ட திண்ணனார்‌ “தண்ணீர்‌ எங்கே 
உளது?” என்ன, நாணன்‌ “அதோ சிறு தொலைவில்‌ தோன்றும்‌ மலை அடிவாரத்குற்‌ 
குளிர்ந்து நீரோடும்‌ பொன்முகலி ஆறு இருக்கின்றது! என்றான்‌. அதற்கு, “அங்கேயே 
போவோம்‌; இப்பன்றியை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌; அதனை அங்கே பதப்படுத்தி 
உண்டு நீர்‌ அருர்தலாம்‌ என்றார்‌ திண்ணனார்‌. 


அம்‌ மலையடிவாரத்தை நோக்கி அம்‌ மூவருஞ்‌ செல்லும்‌ போது, திண்ணனார்‌ 
மலையை உற்று நோக்கெபடியாய்ச்‌ சென்றனர்‌; சென்று இருக்காளத்து மலையடியிலிருக்‌ 
குஞ்‌ சோலையை அடைந்தனர்‌. “நாணனே! எதிரே தோன்றுகின்ற இம்மலைக்குச்‌ செல்‌ 
வோமா? .என்று இிண்ணனார்‌ கேட்க, நாணனும்‌ “ஐயனே! அருகே தோன்றும்‌ 
அவ்வுயர்ந்த மலையினிடத்துள்ள காட்சியும்‌ நிரம்ப அமகாயிருக்கும்‌. இன்னும்‌ அம்மலை 
யின்‌ உச்சிக்குச்‌ சென்றால்‌, அங்கே குடுமித்தேவர்‌ இருப்பர்‌, அவரை வணங்கு வரலாம்‌' 
என்றனன்‌. இது கேட்ட திண்ணனார்‌ பெரிதும்‌ மகிழ்ந்து “நாணனே! இம்ம்லையைக்‌ 
காணுந்தோறுங்‌ கட்டுந்தோறும்‌ என்‌ உள்ளம்‌ பொங்குகுன்றது. இதனை அடைய வேண்‌ 
டுமென்னும்‌ அவாவும்‌ அளவுக்கு மிஞ்சி எழுகின்றது: இஃது எதனாலென்றும்‌ அறியேன்‌; 
ஆதலாற்‌ குடுமித்தேவர்‌ இருக்கும்‌ இடத்தைக்‌ காட்டுவாயாக” என்றனர்‌. பின்‌ இம்‌ 
மூவரும்‌ காளத்தி மலையடியிலுள்ள்‌ பொன்முகலி ஆற்றங்கரையை அடைந்தனர்‌. 
அடைந்ததும்‌, ஒரு மர நிழலில்‌ த மூட்டி அப்பன்றியைப்‌ பதப்படுத்தி வைக்குமாறு 
காடனிடம்‌ சொல்லித்‌ இண்ணனார்‌ நாணனுடன்‌ அம்மலை மீதுள்ள இறைவனை 
வண்ங்கு வருவதாகச்‌ சென்றனர்‌. 


இவ்விருவரும்‌ பளிங்கு போல்‌ தெளிந்த அப்‌ பொன்‌ முகலியாற்றைக்‌ கடந்து 
காளத்தி மலைமேல்‌ ஏறுவாராயினார்‌. ஏறும்‌ போதே திண்ணனார்‌ முற்‌ பிறவியிற்‌ செய்த 
நல்வினைத்‌ தொகுதிகள்‌ ஒருங்கு இரண்டு அவருள்ளத்தே எழ அதனால்‌ இறைவனிடத்‌ 
துப்‌ பேரன்பு மிகுந்து எழுவதாயிற்று, காளத்தியார்‌ வீற்றிருக்கும்‌ மலையை நோக்குந்‌ 
தோறும்‌ நோக்குந்‌ தோறும்‌ திண்ணனாரது உள்ளமானது, இவ்வுலக நினைவினின்றும்‌ 
விடுபட்டுக்‌ கொண்டே வந்தது, நாணனுந்‌, தாம்‌ இறைவனிடத்துக்‌ கொண்ட பேரன்‌ 
பும்‌ முன்‌ செல்லத்‌, திண்ணனார்‌ பின்னே தம்‌ உணர்விழந்து இறைவனிருக்குமிடம்‌ 
நோக்கி முன்‌ ஏகன்ர்‌. ௪வபிரானிருக்குமிடஞ்‌ சென்று அவனைக்‌ காணு முன்னர்த்‌ 
தமக்கிருந்த உலகப்பற்று முற்றுந்‌ தேய அவனருள்‌ நீழலில்‌ அன்பு உருவம்‌ எய்தினர்‌. 
இவ்வாறு இறைவனருள்‌ ஈர்த்முப்பத்‌ திண்ணனார்‌, வான்‌ அளாவிய மலை உச்சியி 
லுள்ள காளத்தி இறைவனைக்‌ கண்டனர்‌. கண்டதும்‌, அவர்‌, தம்‌ உள்ளே எழுந்த 
பெருங்காதல்‌ அளவு கடந்து சென்றதால்‌ விரைந்தோடிச்‌ ௪வபிரானைக்‌ கட்டிக்‌ தழுவி 
உச்ச மோந்து தம்‌ கண்களினின்றும்‌ கண்ணீர்‌ அருவிபோற்‌ பாய உடம்பெங்கும்‌ 
மயிர்க்கூர்ச்‌ செறிய அன்பின்‌ வடிவமாய்‌ நின்றார்‌. பின்‌, திண்ணனார்‌ இறைவன்‌ திருவுரு 
வினை நோக்கி “எனக்கினிய ஐயனே! கொடிய வேடர்கள் போற்‌, புலி, கரடி முதலிய 
விலங்குகள்‌ வாழும்‌ இக்கொடுங்கானின்‌ மலை உச்சியில்‌ துணையின்றித்‌ தனித்‌ 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


துருத்தல்‌ தகுமோ! நும்‌ தனிமையைப்‌ பொறுப்பேனோ ஆண்டவனே! என்று மனங்‌ 
கரைந்து வருந்திக்‌ தன்னிலை மறந்து தந்‌ தலைவனோடு ஒன்று பட்ட நினைவில்‌ 
அமுந்துனார்‌. தங்‌ கையிலிருந்த வில்‌ வழுவி விழுந்ததும்‌ அறியாராகி இறைவன்‌ 
றிருவுருவின்‌ மேல்‌ இடப்பட்‌ டிருந்தவைகளைக்‌ கண்டு, “இப்‌ பச்சையும்‌ புவும்‌ இட்டு, 
நீரும்‌ வார்த்து அழகாக எம்‌ இறைவற்கு வழிபாடு செய்தார்‌ எவரோ” என்று வினவினார்‌. 
அதற்கு நாணன்‌ “இறைவனை இங்ஙனம்‌ வணங்கு வழிபாடு செய்தவன்‌ ஒரு பார்ப்பன 
வைன்‌” என்று விடை கூறினான்‌. இருக்காளத்திப்‌ பிரானார்க்கு இவ்‌ வினிய வழிபாடு 
இனிதாவது போது மென்னு இண்ணணனார்‌ கருதினார்‌. மேலும்‌ “இறைவன்‌ தனியராய்‌ 
இருக்கின்றார்‌; இவர்க்கு உணவு கருவாருமில்லை: ஐயகோ! யான்‌ இவரைப்‌ பிரிந்து 
போகேன்‌: பிரிந்து போகா விடினும்‌ இவர்க்கு உணவு தருவார்‌ ஒருவரும்‌ இல்லையே! 
இதற்கு யான்‌ என்‌ செய்கேன்‌; ஆனால்‌, எவ்வகையினும்‌ யான்‌ சென்று இறைவற்கு 
இறைச்ச கொண்டு வருதலே வேண்டும்‌” என்று ஒருவாறு மனந்தேறிச்‌ சிறிது வழிச்‌ 
செல்வாரானார்‌! அவரைப்‌ பிரிந்து போதற்கு மனம்‌ பொறாராகி மீண்டும்‌ அவர்பாற்‌ 
சென்று அவரைத்‌ தழுவினர்‌ ; தழுவிய பின்‌ போதற்கு அடி யெடுத்து வைத்தபோது 
அங்கேயே அடியற்ற மரம்‌ போல்‌ நின்று இறைவனைக்‌ கண்டு கண்டு காதலாற்‌ கசிந்துரு 
கினார்‌; இன்னும்‌ இறைவனது தனிமையை நினைந்து நினைந்து பிரிய மனமில்லாமற்‌ 
கன்றைப்‌ பிரிந்த ஆவைப்போல்‌ அலறினார்‌. பின்னும்‌ இறைவனை நோக்க, “ஐயனே! 
நீர்‌ உண்ணுதற்குப்‌ பழுதற்ற இறைச்சியைத்‌ தெரிந்து பதப்படுத்தி யானே கொண்டு 
வருவேன்‌. நும்மைப்‌ பிரியவும்‌ மனமில்லேன்‌: நீர்‌ பசித்திருக்க இங்கு நிற்கவு 
மாட்டேன்‌?” என்று கூறித்‌, தங்‌ கண்களில்‌ நீர்த்துளி அரும்ப, வில்லைக்‌ கையிலெடுத்துக்‌ 
கொண்டு வேட்டையாட ஒருவாறு மனந்துணிந்து இறைவனைக்‌ கும்பிட்டுக்‌ கொண்டே 
நாணன்‌ பின்‌ வரச்‌ சென்றனர்‌. 


சென்று பொன்முகலி ஆற்றைக்‌ கடந்து முற்‌ குறிப்பிட்ட சோலைக்குட்‌ புக்கார்‌. 
காடனும்‌ அவர்களெதிரே சென்று கஇண்ணனாரை வணங்கித்‌ “தோன்றலே! நும்‌ 
சொற்படி இக்கடைந்து வைக்துருக்ன்றேன்‌! பன்றியினது உறுப்பை யெல்லாம்‌ நும்‌ 
குறிப்புக்‌ கேற்றவாறு அரிந்து. செம்மைப்‌ படுத்தி வைத்துள்ளேன்‌: நீர்‌ இங்கு வருவத 
ற்கு இவ்வளவு காலந்‌ தாழ்த்தது ஏனோ?” என்று கேட்க, நாணன்‌ காடனை நோக்கி 
“இத்துண்ணன்‌ அம்‌ மலை மேலிருக்கின்ற குடுமித்‌ தேவரைப்‌ பார்த்துத்‌ தழுவிக்‌ 
கொண்டு மரப்‌ பொந்தைப்‌ பற்றி விடாத உடும்பைப்‌ போல்‌ நின்றான்‌: இப்போதும்‌ 
அவர்‌ உண்ணும்‌ பொருட்டு இறைச்‌ கொண்டு போதற்கே இங்கு வந்துருக்கின்றான்‌! 
நம்‌ குல ஓழுக்கத்தையுங்‌ கைவிட்டான்‌. அம்‌ மலைத்‌ தேவர்க்கே ஆளாயினான்‌' என்று 
கூறினான்‌. இஃதரைப்பக்‌ கேட்ட காடன்‌ “தண்ணனே! நீ என்ன வினை செய்தாய்‌! ஏன்‌ 
இம்‌ மயக்கங்‌ கொண்டாய்‌! நீ எங்கள்‌ தலைவன்‌ அல்லனோ?” என்று கூறத்‌ திண்ணனார்‌, 
அவ்‌ விருவர்‌ முகத்தையும்‌ பாராது பன்றியின்‌ நல்ல தசைகளை: நெருப்பில்‌ வதக்குப்‌ 
பதப்படுத்தி அவை இறைவன்‌ உண்பதற்குச்‌ சுவை யுடையனவா என்பதறியக்‌, 
காய்ச்சிய அவ்‌ விறைச்‌சித்‌ துண்டுக்ளிற்‌ சிறிது சிறிது எடுத்து வாயிலிட்டு மென்று 
பார்த்து, மிகுந்த சுவையில்லாதவற்றைப்‌ புறத்தே உமிழ்ந்து விட்டுக்‌ கூர்த்த சுவை 
யுடையவைகளைத்‌ தைத்த இலைக்‌ கல்லையில்‌ வைத்துக்‌ கையில்‌ எடுத்தக்‌ கொண் 
டார்‌. 


இவரது செயலைக்‌ கண்ட நாணனுங்‌ காடனும்‌ மனம்‌ புழுங்கி “ஈ தென்னை! 
இத்திண்ணன்‌ குடுமித்தேவரிடத்து மயல்‌ கொண்டான்‌: தன்‌ கொடிய பசியையும்‌ 
அறியானாய்ப்‌ பெறுதற்‌ கரிய இப்பன்றியின்‌ சுவைமிக்க இறைச்சிக்‌ துண்டுகளை 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


வாயிலிட்டுச்‌ சுவைத்து விழுங்காது புறத்தே உமிழ்வது மன்றி மிஞ்சியதைக்‌ 
கல்லையிலும்‌ எடுத்து வைத்தான்‌. அவ்விறைச்‌யைப்‌ பகுத்துப்‌ பசியால்‌ வருந்தும்‌ 
நமக்குந்‌ தம அறிந்தானில்லை. இவன்‌ தெய்வ மருள்‌ கொண்டான்‌! இவனை நம்‌ 
நிலைமைக்குத்‌ இருப்ப ஏதும்‌ வகை அறியோம்‌,” என்று கூறித்‌ தம்‌ ஊர்க்குத்‌ திரும்பினர்‌. 


திண்ணனார்‌ தாம்‌ இறைவனிடத்தே பதிந்த எண்ண முடைய்வரரா யிருந்த 
மையாலே நாணனுங்‌ காடனுஞ்‌ சென்றதையும்‌ அறிந்திலர்‌; தாம்‌ கல்லையிற்‌ சேர்த்த 
ஊனை ஒரு கையிலும்‌, வில்லை அம்போடு மற்றொரு கையிலும்‌ ஏந்து இறைவற்கு 
இருமுழுக்‌ காட்டிப்‌ புச்‌ சாத்தும்‌ பொருட்டுத்‌ தம்‌ தூயவாயில்‌ ஆற்று நீரை முகந்து 
கொண்டும்‌, புவைத்‌ தம்‌ தலையிற்‌ செருகிக்‌ கொண்டும்‌, எம்பிரானார்‌ மிகவும்‌ பசித்தி 
ருப்பரே என்னு பெரிதும்‌ வருந்தி மிகக்‌ கடுகி மலை மேல்‌ ஏறினர்‌. ஏறிச்‌ சென்று 
சிவபிரானை அடைந்து: வணங்கி இறைவன்‌ பசியாற்‌ களைக்திருப்பனென நினைந்து, 
அவன்‌ இருமுடி மீதிருந்த மலரைக்‌ தங்காற்‌ செருப்பாற்‌ போக்கித்‌, தம்‌ வாயிற்‌ 
கொண்டு போன நீரால்‌ திருமுமுக்காட்டித்‌, தலைமீது செருகிக்‌ கொணர்ந்த புங்‌ 
கொத்தைச்‌ சாத்திச்‌, சுவைத்து எடுத்து வந்த இறைச்சியையும்‌ இறைவன்‌ இருமுன்‌ 
னே வைத்து அன்பினால்‌ உள்ளம்‌ உருகி நின்று “அப்பனே! கொழுமையாகய 
இறைச்சித்‌ துண்டுகளை பெல்லாம்‌ நன்றாகத்‌ தயிற்‌ காய்ச்சி அவைகளை என்‌ 
பல்லினால்‌ அதுக்க மென்று, நாவிற்‌ சுவைத்துப்‌ பார்த்து சுவை மிக்கவற்றை நீர்‌ 
உண்ணுமாறு கொண்டு வந்து படைத்திருக்கன்றேன்‌! இனிய இவ்விறைச்சியை 
உண்டு அருள்‌ புரிவீராக?” என்று மிக இரந்து வேண்டினர்‌. அப்போது பகலவன்‌ 
மறைந்து மாலையும்‌ வந்தணைந்தது. இரவிற்‌ காட்டு விலங்குகள்‌ இறைவனை அணுகு 
மென்று அஞ்சிக்‌ திண்ணனார்‌ தம்‌ இருக்கையில்‌ வில்‌ ஏந்தி மறந்தும்‌ உறங்காது இறை 
வனை நோக்கயெவாறே நின்று காவல்‌ புரிவாரானார்‌. 


மறு நாள்‌ விடிந்து கதிரவன்‌ வெப்பம்‌ மிகும்‌ நடுப்பகற்‌ காலம்‌ நெருங்கும்‌ முன்‌, 
திண்ணனார்‌ இறைவற்கு உணவு கொண்டு வருவதற்காக அவரைத்‌ தொழுது சென்றார்‌. 
திண்ணனார்‌ பிரிந்து சென்ற நேரத்தில்‌, வழக்கம்‌ போல்‌ நாடோறும்‌ நூன்‌ முறை வழுவா 
மல்‌ சிவபிராற்கு வழிபாடு செய்யும்‌ சிவகோசரியார்‌ என்னும்‌ அன்புமிக்க முனிவர்‌ 
புனலில்‌ மூழ்கப்‌ புவும்‌ நீருங்‌ கொண்டு இறைவனிடஞ்‌ சேர்ந்தார்‌. சேர்ந்தவர்‌ 
இறைவன்‌ திருமுன்னே வெந்த இறைச்சியும்‌ எலும்பும்‌ இருக்கக்‌ கண்டு துடி துடித்து 
அவ்விடம்‌ அகன்று ஓடி. “ஐயகோ! இத்‌ தச்‌ செயல்‌ இறைவன்‌ முன்‌ செய்தார்‌ எவரோ? 
அஞ்சா நெஞ்சினராகய வேடர்களே இது செய்தாராதல்‌ வேண்டும்‌! அப்பனே! உன்‌ 
முன்னே இவ்வாறு அவர்‌ செய்யப்‌ பொறுப்பதும்‌ உன்‌ இருவுள்ளத்திற்‌ இசையுமோ”? 
என்னு அலறி வீழ்ந்தார்‌. பின்னும்‌, “இனிச்‌ செய்வது யாது? இறைவற்குச்‌ செய்யும்‌ 
வழிபாடு காலந்தாழ்த்துச்‌ செய்தலாகாது” எனக்‌ கருதி, அங்கிருந்த இறைச்சி, 
எலும்பு, செருப்புச்‌ சுவடு முதலியவற்றை அலகால்‌ அகற்றித்‌ துப்புரவு செய்து பின்னும்‌ 
நீரிற்‌ படிந்து முழுகி விரைவில்‌ வந்து புவும்‌ நீரும்‌ இறைவன்‌ மேலிட்டு, வழிபாடு செய்து 
இறைவனை மனங்‌ கசிந்து தொழுதனர்‌, தொழுத பின்னர்‌ முனிவர்‌ தம்‌ இருப்பிடஞ்‌ 
சேர்ந்தனர்‌. 


இஃதிவ்வாறாக; இறைவற்கு உணவு கொண்டு வர மலையின்‌ புறத்தே போன 
திண்ணணார்‌, மலைப்பக்கத்தே யுள்ள நிலங்களைப்‌ பாழ்‌ படுத்துகின்ற பன்றி, கலைமான்‌ 
முதலியவைகளை வேட்டை யாடிக்‌ கொன்று, 5 மூட்டி அவைகளின்‌ இனிய தசைகளை 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


நெருப்பிற்‌ காய்ச்சிப்‌, பின்‌ தம்‌ பல்லில்‌ ௮துக்கி நன்றாகச்‌ சுவை பார்த்து 
நல்லனவற்றைத்‌ தேக்லெயிலிட்டு, அவற்றிற்‌ கொம்புத்‌ தேனும்‌ பிழிந்து கலந்தெடுத்‌ 
துக்‌ கொண்டு, முன்போல்‌ தலையிலும்‌, வாயிலும்‌ பூவும்‌ நீருங்‌ கொண்டு மிகக்‌ கடுகி 
மலையேறிச்‌ சென்றார்‌: சென்று மலை உச்சியிலுள்ள காளத்தி அப்பரை அடைந்து 
முனிவர்‌ செய்த வழிபாட்டை முன்போல்‌ அகற்றிய பின்‌, தாங்‌ கொணர்ந்த இறைச்சி 
யும்‌ தேனும்‌ இறைவனெதுரே வைத்து “என்‌ ஆருயிரனைய இறைவா! இவ்‌ விறைச்‌சி 
மிகவுஞ்‌ சுவை மிக்கது: கொம்புத்‌ தேனுடன்‌ கலக்கப்‌ பெற்றுத்‌ இத்துப்ப்து: யானும்‌ 
இதனைச்‌ சுவை கண்ட பிறகே கொணர்ந்தேன்‌! உண்டருள்க,” என்று வேண்டினர்‌. 
இம்‌ முறையே இண்ணனார்‌ அளவின்றிப்‌ பெருகி ஓடும்‌ அன்பினால்‌ ஊண்‌ அமைத்து 
வழிபாடியற்றி அல்லும்‌ பகலும்‌ உறங்காமற்‌ காளத்தியப்பரை இமையாது காத்து 
வருவாராயினார்‌. அம்‌ மாமுனிவரும்‌ நாடோறும்‌ அங்கு வந்து அங்கே முன்போலுள்ள 
அருவருப்புகளைக்‌ கண்டு மனம்‌ நைந்து, பின்னர்‌ ஒருவா றுளந்தேறி, அவைகளை 
விலக்கித்‌ தம்‌ முறைப்படி இறைவனைத்‌ தொழுது செல்வாரானார்‌. 


நாணனுங்‌ காடனும்‌ போய்த்‌ திண்ணனார்‌ நிலைமையை நாகனுக்குத்‌ 
தெரிவிப்ப, அவர்களெல்லாரும்‌ அவரை வந்து கண்டனர்‌, திண்ணனாரது சொல்லுஞ்‌ 
செயலும்‌ இறைவன்பால்‌ இழுக்கப்பட்டு முற்றும்‌ வேறுபட்டமை அறிந்த இவர்கள்‌ 
அவரைத்‌ தம்‌ நிலைமைக்குத்‌ திருப்ப எவ்வளவோ முயன்றும்‌ அம்‌ .முயற்சி பயன்தரா 
தொழிய, அவரை அவர்‌ எல்லாரும்‌ விட்டகன்றனர்‌. 


அன்புருவான திண்ணனார்‌ தம்‌ அருள்‌ விருப்பத்துக்‌ கிசையச்‌ சிவபிராற்கு 
வழிபாடு செய்து மேலும்‌ மேலும்‌ இறைவன்பாற்‌ பெருகும்‌ பேரன்பிற்‌ றுளும்பி நின்றார்‌. 
இவர்‌ செய்யும்‌ பேரன்பின்‌ வடிவான வழிபாட்டின்‌ அன்பின்றன்மை யுணராராய்‌ 
அதனை அருவருத்து அம்முனிவர்‌ நூன்முறை வழுவாது மீண்டுங்‌ காளத்தியப்பர்க்கு 
வழிபாடு செய்து “என்‌ தலைவனே! நின்‌ திருமுன்‌ இத்‌ இச்செயல்‌ செய்தாரை யான்‌ 
காணேன்‌! இனியாயினும்‌, இது நிகழாவாறு பேரருள்‌ புரிக்திடுக,”என்று உருகி 
வேண்டினர்‌, அன்றிரவு சிவபெருமான்‌ அம்‌ முனிவர்‌ கனவிற்‌ றோன்றி அன்பனே! என்‌ 
முன்னே அச்‌ செயல்‌ செய்தானைக்‌ கொடுந்தன்மையுடைய வேடுவனென்ன நினையற்க: 
அவனுடைய அன்பெலாம்‌ நம்‌ பால்‌; அவன்‌ அறிவு என்னைத்‌ தவிர வேறொன்றையும்‌ 
அறிய மாட்டாது; அவன்‌ அன்பு வடிவினன்‌: ஆதலால்‌, அவன்‌ எமக்குச்‌ செய்யும்‌ செய 
லெல்லாம்‌ அன்பின்‌ வழிப்பட்டனவாகலின்‌ அவை எமக்குப்‌ பெரிதும்‌ இன்பந்‌ தருவன 
வாகும்‌ என்பதை அறிவாயாக! மலைமேலேறி வந்து நீ எமக்குத்‌ தூவும்‌ மெல்லிய மலரை 
நீக்கும்‌ பொருட்டு, வெள்ளம்போற்‌ பெருகி ஓடும்‌ அன்பால்‌ அவன்‌ என்மீது வைக்கும்‌ 
காற்‌ செருப்படியின்‌ வைப்பானது எமக்கு மிகுந்த உவப்பினைத்‌ தருவதாகும்‌; 
உருகுதற்கு ஏதுவான அன்பு நிறைந்த அவன்‌ வாயினின்றும்‌ என்‌ மீது உமிழப்படும்‌ நீரும்‌ 
கங்கை நீரினும்‌ துயதாகும்‌:. அவன்‌ தன்‌ தலையினின்றும்‌ எடுத்துத்‌ தூவப்படும்‌ மலர்‌, 
அவன்‌ தன்‌ அன்பையே எம்‌ மேற்‌ சொரிவதுபோலுள்ளது: இவன்‌ அன்பினாலிடும்‌ 
மென்மலர்‌, நான்‌ முகன்‌ முதலான தேவர்கள்‌ தூவும்‌ புவைவிடச்‌ சிறந்தனவாகும்‌; 
இவன்‌ தன்‌ அன்பின்‌ இனிமையாற்‌ சுவைத்தறிந்து எமக்குப்‌ படைத்த ஊன்‌, பல்‌ ஊழி 
காலம்‌ தவழுயலும்‌ முனிவர்‌ உயிர்களைக்‌ கொன்று வேகும்‌ வேள்வியின்‌ ஊனை விடச்‌ 
சிறந்ததாகும்‌. இன்னும்‌ மறைகளிற்‌ கூறிய மறை மொழிகளும்‌, முனிவர்களால்‌ 
கூறப்படும்‌ இன்பந்தரும்‌ வணக்கப்‌ பாட்டுகளும்‌, எம்‌ முன்னேயிருக்து அத்‌ திண்ணன்‌ 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


தன்‌ முகமலர்ச்சியோடு மன நெகழ்ந்து என்னையன்றி மற்றொருவரையும்‌ அறியாது கூறும்‌ 
அன்புரைகளுக்கு ஒரு சிறிதும்‌ ஈடாகமாட்டா. நீ நாளை ஒளித்திருந்து அவன்‌ என்னிடத்‌ 
துக்‌ காட்டும்‌ அன்பு நிலையைக்‌ காண்பாயாக” என்றருளினர்‌. 


முனிவர்‌ தம்‌ கனவிற்‌ சிவபிரான்‌ உணர்த்துயதை நினைக்கு வியப்புற்றவராய்‌, 
அன்றிரவு முழுதும்‌ உறங்காதறருந்து விடியற்காலையில்‌ விரைந்து எழுந்து போய்‌ நீராடி. 
மலையேறிச்‌ சென்று காளத்திப்‌ பிரானார்‌ பின்‌ பக்கம்‌ ஒரு மறைவில்‌ ஒளித்துருந்தார்‌. 
கரிய வான்‌ போன்ற அழகிய திருமேனியுடைய திண்ணனார்‌ தம்‌ முறைவமுவாது 
சிவபிராற்கு வழிபாடாற்றி வந்த அவ்வாறாம்‌ நாளில்‌, முனிவர்‌ வருவதன்‌ முன்‌ இறைவ 
ற்கு உணவு கொண்டுவரக்‌ காட்டுக்குட்‌ சென்றார்‌. இண்ணனார்‌ ஊனுணவும்‌, தூய பூவும்‌, 
நீரும்‌ வழக்கம்போல்‌ தாங்‌ குறிப்பிட்ட இடங்களில்‌ எடுத்து அமைத்துக்‌ கொண்டு 
விரைந்து மலை ஏறிப்‌ போம்போது, வழியிற்‌ பல தக்குறிகள்‌ கண்டு எம்‌ பிராற்கு யாது 
தங்கு நேரிட்டதோ என்று கலங்கினர்‌. காளத்துயார்‌ முனிவர்க்குச்‌ தண்ணனாரது 
அன்பின்‌ மிகுதியைக்‌ காட்டத்‌ தம்‌ திருக்கண்களில்‌ ஒன்றிலிருந்து குருதி நீர்‌ பொங்கி 
ஓழுகுமாறு காட்டினர்‌. சிவபிரானது கண்‌ ஒன்றிற்‌ செங்குருதி நீர்‌ பெருகுவதைக்‌ 
குறிப்பாகத்‌ தொலைவிற்‌ கண்ட திண்ணனார்‌ மிக விரைவாய்‌ ஓடி வந்தார்‌. வந்தவர்‌ 
காளத்தியாரது வலக்கண்ணிலிருந்து செந்நீர்‌ பெருக ஓடுவதை உண்மையாகக்‌ 
கண்டு மயங்கினார்‌. தாங்‌ கொண்டு வந்த ஊனும்‌, புவும்‌ நீரும்‌ வில்லுங்‌ கழே சோர்ந்து 
விழுவதும்‌ அறியாராய்த்‌ திண்ணனார்‌ நிலத்திடை பதைபதைத்து வீழ்ந்தார்‌, நிலத்தில்‌ 
வீழ்ந்தவர்‌ எழுந்து பிரானார்‌ கண்ணினின்று வரும்‌ செந்ந்ரைத்‌ துடைத்தார்‌: 
துடைத்ததும்‌ அஃதொழிர்‌திடக்‌ காணார்‌; அதனை நிறுத்த வகையொன்றும்‌ அறியாராய்‌ 
மறுபடியும்‌ மயக்கி வீழ்ந்தார்‌. பின்‌ சிறிது நேரத்திற்கப்பால்‌ தெளிந்து எழுந்து 
காளத்தியப்பனுக்கு இத்திங்கு செய்தார்‌ யாரென்று பல திசைகளையும்‌ சுற்றி நோக்கி 
வில்லுங்‌ கணையும்‌ எடுத்துக்கொண்டு காடு முழுதுந்‌ இரிந்தார்‌, அத்தீங்கிழைத்த 
வேடரையும்‌ இய விலங்குகளையும்‌ யாண்டுங்‌ கண்டிலர்‌. ஆதலால்‌, மீண்டும்‌ இறைவனி 
டம்‌ வந்து அவனத இருவடிகளைப்‌ பற்றிக்கொண்டு, “இத்தீங்கு எம்பிரானார்க்கு 
எவ்வாறு நேரிட்டதோ,” என்று கதறிக்‌ கண்ணீர்‌ அருவிபோற்‌ பாயுமாறு அழுதனர்‌. 
பின்னும்‌, எழுந்து “யாது செய்தால்‌ கண்ணில்‌ வடியும்‌ இச்செந்நீர்‌ நீங்குமோ!? இது 
செய்தாரையுங்‌ காணேனே: இதனை நிறுத்தப்‌ பச்சிலை மருந்தாயினுங்‌ கொண்டு 
வருவே” னென்று காடு முழுதும்‌ அலைந்து பச்சிலைகளைப்‌ பறித்துக்‌ காற்றினுங்‌ கடுகி 
வந்து, அவைகளை இறைவனார்‌ இருக்கண்ணிற்‌ பிழிந்தனர்‌. இவ்வாறு இண்ணனார்‌ 
பிழித்து எவ்வகை மருந்திலுங்‌ குருதி நில்லாமை கண்டு “இனிச்‌ செய்வதுதான்‌ யா” 
தென்று நினைத்தார்‌, பின்‌ “எனுக்கு ஊனிடல்‌ வேண்டும்‌' என்னும்‌ பழமொழியை 
உணர்ந்து, “இனி இறைவற்கு இக்‌ கொடுங்‌ குருதிநீர்‌ நிற்பதற்கு என்னுடைய கண்ணே 
அம்பினாற்‌ பெயர்த்து எடுத்து அவரது கண்ணிற்கு மருந்தாய்‌ அப்பினால்‌ அது தரும்‌” 
என்று களிப்பு நிறைந்த மனத்தோடும்‌, இறைவன்‌ முன்‌ நின்று தங்‌ கண்ணைப்‌ 
பெயர்த்து முதல்வர்‌ வலக்கண்ணில்‌ அப்பினார்‌: அப்பினதும்‌ குருதிநீர்‌ நின்று விட்டது. 
இது கண்ட திண்ணனார்‌ பெருமகழ்ச்சியால்‌ துள்ளிக்‌ குதித்துக்‌ கூத்துமாடி “நன்று நான்‌ 
செய்கேன்‌! எம்‌ தந்தையார்‌ நலமடைந்டார்‌' என்று உரை வரம்பு கடந்து பலப்பல கூறிக்‌ 
களிப்படைந்தார்‌. இன்னுந்‌ திண்ணனாரது அன்பினைக்‌ காட்டக்‌ காளத்தியப்பர்‌ தமது 
இடக்கண்ணினின்றுங்‌ குருதி வடியுமாறு காட்டினர்‌. இது கண்ட இண்ணனார்‌ 
கண்ணிழந்தான்‌ அதனைப்பெற்று மறுபடியும்‌ அக்கண்ணை இழந்து கடுக்துன்ப மடைவ 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


துபோற்‌ பெருந்துயரடைங்தார்‌. ஆனால்‌, திண்ணனார்‌ தம்‌ இன்னொரு கண்ணும்‌ 
மருந்தாக இடந்து அப்புவதற்கு உளதெனும்‌ உணர்வு தோன்றவே மகழ்ச்சி கொண்டு 
உடனே, சிவபிரானது ஊனமுற்ற கண்ணின்பால்‌ அடையாளத்தற்காகத்‌ தம்‌ செருப்புக்‌ 
காலை ஊன்றிப்‌, பகழி கொண்டு தம்‌ இடக்கண்ணைப்‌ பெயர்க்கத்‌ தொடங்கினார்‌: 
அப்போது சிவபிரான்‌ அதனைப்‌ பொறாராய்த்‌ தம்‌ இருக்கையால்‌ திண்ணனாரது 
வலக்கையைத்‌ தடுத்து, “நில்லு கண்ணப்ப: நில்லு கண்ணப்ப: என்‌ அன்புடைத்‌ 
தோன்றல்‌ நில்லு கண்ணப்ப,” என்றருளிக்‌ கண்ணப்பர்‌ ௮து செய்யாவாற நிறுத்து, 
அவரை ஆட்கொண்டு தம்‌ பக்கலில்‌ என்றும்‌ இருக்குமாறு பேரருள்‌ பரிந்தனர்‌. 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


கண்ணப்பர்‌ வரலாற்றின்‌ 
ஆராய்ச்சி 
முன்னுரை 


கண்ணப்பர்‌ வேடர்களுக்கு அரசனாகிய நாகன்‌ என்பானுக்கு மகனாய்ப்‌ 
பிறந்தவர்‌, இவர்‌ தந்‌ தாய்‌ தந்தையர்‌ உற்றார்‌ ஈண்பர்‌ முதலான எல்லாருங்‌ கொடுந்‌ 
தொழில்‌ செய்யுங்‌ கடுங்கண்‌ வேடர்களாவர்‌. வெர்கள்‌, இருண்ட காட்டினரடே அங்கு 
மிங்கும்‌ புதர்களில்‌ மறைந்து அச்சத்தோடு வாழுங்‌ கொடிய விலங்குகளையும்‌ கள்ள 
மற்ற மான்‌ முயல்‌ முதலிய அமைதியான உயிர்களையும்‌ வேட்டையாடிக்‌ கொன்று, 
அவைகளின்‌ ஊனை நெருப்பில்‌ வதக்கித்தின்று உறங்கக்‌ காலங்‌ கழிக்கும்‌ இரக்கமிலா 
நெஞ்சத்தவர்‌. இன்னு மிவர்கள்‌ கற்றார்தம்‌ சேர்க்கையும்‌ திருத்தமான அறிவும்‌ 
உடையவரல்லர்‌;: கல்வி என்னுஞ்‌ சொல்லைக்‌ காதற்‌ கேட்டவருமல்லர்‌. கொலை செய்‌ 
தல்‌, உண்ணல்‌, உறங்கல்‌, இன்புனுதல்‌ என்னும்‌ இவைகள்‌ மட்டுமே அறிந்தவர்கள்‌. 
இத்தகைய வேட்டுவக்‌ கூட்டத்தினிடையே பிறந்த கண்ணப்பரும்‌ அவரினத்குற்‌ கேற்ற 
கறுத்த மேனியும்‌ திண்ணிய உடம்பும்‌ உடையராம்க்‌ காட்டிற்றிரிந்து உயிர்களைத்‌ 
துடிதுடிக்க வேட்டையாடுங்‌ கொடுஞ்‌ செயவிற்‌ பழக விட்டவர்‌. இறைவனைப்‌ பற்றிய 
நினைவு சிறிது மில்லாதவர்‌. இத்தகைய கண்ணப்பர்‌ எல்லாம்‌ வல்ல ஒரு முழுமுதற்‌ 
கடவுளிடத்துப்‌ பேரன்பு கொண்டதும்‌ இறைவன்‌ அவரை ஆட்கொண்டதும்‌ பெரிய 
தொரு வியப்பினையே தருகின்றன. 


கண்ணப்பரது வரலாற்றைப்‌ பாடிய புலவர்களும்‌ சமயாசிரியர்களும்‌, அறிவி 
ல்லா வேடராய்ப்‌ பிறந்த இவர்‌ சிவபிரானிடத்து அளவில்லா அன்பு கொண்டது 
எவ்வாறோ என்ன வியந்து பாடியிருக்கின்றார்கள்‌. இவ்வாறு ஒன்றினொன்று மாறுபட்ட 
இரு தன்மைகள்‌ இப்பெரியாரிடத்திற்‌ காணப்படுவது ஏன்‌ என்பது ஆராயற்பாலதா 
யிருக்கின்றது. 


க. முற்பிறவி உண்டு 


இறைவனது போருளாக்‌ படைக்கப்பட்ட மக்களெல்லாருந்‌ தாந்தாம்‌ எடுத்த 
ஒரு பிறவியிலேயே முழு அறிவு பெற்று இறைவனருளைப்‌ பெறுதல்‌ முடியாது. 


“ஏண்ணாரிப்‌ பிரவிதனில்‌, மானிடப்‌ பரவிதான்‌” 


என்று தாயுமான அடிகள்‌ அருளிச்‌ செய்தபடி நமக்கு எண்ணுக்‌ கடங்காப்‌ பிறவிகள்‌ 
உண்டு. மக்கள்‌ தாம்‌ ஒவ்வொரு பிறவியிலுஞ்‌ செய்த வரும்‌ வினைக்கேற்பவே 
உயர்ந்தோராயுந்‌, தாழ்ந்தோராயும்‌ பிறக்கின்றனர்‌. நல்வினை தவினை என்னும்‌ இரு 
வினைகளின்‌ பயனளவாகவே மக்கட்‌ பிறவி மிகுந்துங்‌ குறைந்தும்‌ வருகின்றது. 


ஆனால்‌, இஞ்ஞான்று வேறு சமயத்தார்‌ சிலர்‌ இப்‌ பிறவியைக்‌ தவிர மறுபிறவி 
என்பது ஒன்றில்லை என்றும்‌, மக்களுள்‌ நல்லார்கள்‌ இறந்த உடன்‌ மேலுலகஞ்‌ சென்று 
இறைவனேோடிருக்கக்‌ தயார்களோ மீளா நரஇற்‌ கிடப்ப ரென்றும்‌, ஆதலால்‌ மக்கள்‌ 


மறுபடியும்‌ இவ்வுலகற்‌ பிறப்பவரல்ல ரென்றுங்‌ கூறாநிற்பர்‌. இதனை ஒரு சிறிது 
ஆராய்வாம்‌. 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


மக்கட்‌ பிறப்பானது ஈமக்குத்‌ இடீரெனத்‌ கரப்பட்டதன்று; ௮து முதன்‌ முதற்‌ 
புல்லாயும்‌, புண்டாயும்‌, அதன்‌ பின்‌ மரங்களாயும்‌, பறவை விலங்குகளாயும்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாய்த்‌ தோற்றுவிக்கப்பட்டதாகும்‌. இவ்வாறு மக்கட்‌ பிறவி 
வருவதற்கு முன்‌, உயிர்கள்‌ ஓரறிவுடைய புல்‌, புண்டு முதலியவைகளாகப்‌ பிறந்து 
வளர்ந்து அவற்றின்கண்‌ இருந்து ஒரு சிறிது அறிவு விளங்கிப்‌, பின்‌ அதனினும்‌ மேற்‌ 
பட்ட அறிவு உண்டாதற்குத்‌ தக்க ஈரறிவுயிர்களான புழுக்களாயும்‌, மூவறிவுயிர்களான 
தல்‌ எறும்புகளாயும்‌, நாலறி வுயிர்களான நண்டு தும்பிகளாயும்‌, ஐந்தறிவுயிர்களான 
பாம்பு, பறவை, விலங்குகளாயும்‌ பிறந்து முறை முறையே அறிவு விளங்கப்‌ பெறும்‌, 
மக்களாய்ப்‌ பிறந்த நாம்‌ இப்படிக்‌ கீழ்ப்‌ பிறவிகளிலிருந்து சிறிது சிறிதாக அறிவு 
விளங்கப்‌ பெற்று, முடிவில்‌ நல்லது இது, தீயது இது என்று பகுத்துணரும்‌ ஒரு சிறந்த 
ஆற்றலோடு கூடிய அறறிவுடையவர்களாய்ப்‌ படைக்கப்பட்டோம்‌. இதனை விளக்குத 
ற்கே மாணிக்கவாசகப்‌ பெருமான்‌, 


“புல்லாகிப்‌ புடாய்‌ புழுவாய்‌ மரமாகிப்‌ 

பல்விருக மாகிப்‌ பறவையாய்ப்‌ பாம்பாகிக்‌ 
கல்லாய்‌ மனிதராய்ப்‌ பேயாய்க்‌ கணங்களாய்‌ 
வல்லசர சாகி முனிவராய்த்‌ தேவராயச்‌ 

செல்லாஅ நின்ற இததாவர சங்கமத்துள்‌ 

எல்லாப்‌ பிறப்பும்‌ பிறந்கனைத்தேன்‌ எம்பெருமான்‌” 


என்றருளிச்‌ செய்தனர்‌, 
௨. பிற்‌ பிறவிகளும்‌ பல 


இன்னும்‌, இறைவனருளால்‌ நமக்கு வாய்த்த இப்பகுத்தணர்ச்‌சி கொண்டு 
நாம்‌ பிழை யொன்றுஞ்‌ செய்யாமல்‌ நல்லவைகளையே செய்து இறைவனிடத்துப்‌ 
பேரன்புடையராய்‌ ஒழுகி அவனருளைப்‌ பெறுதல்‌ நமக்கு ஒரு பிறவியிலேயே இட்டு 
வதும்‌ அன்று. பல பிறவிகள்‌ எடுத்து அவற்றின்கண்‌ நாம்‌ செய்து வரும்‌ வினைகளால்‌ 
அறியாமை தேயத்தேய மெல்ல மெல்ல நம்‌ அறிவு விளங்கா நிற்கும்‌. அங்ஙனமன்‌்றி, 
மக்கட்‌ பிறவி ஒன்றிற்‌ புகுந்த அப்போதே, நாம்‌ பகுத்துணர்வுடையராய்‌ நல்லவை 
களையே செய்து இறைவனிடத்துப்‌ பேரன்புடையராய்‌ அகங்குழைந்து தஞ்‌ செயலற்று 
அருட்‌ செயலின்‌ வழியராய்‌ நிற்றல்‌ இயலாது. ஏனெனில்‌, நல்லவைகளையே செய்து 
உயிர்‌ வாழுந்‌ தூய உள்ளத்தார்‌ ஒரு சிலரேயோவர்‌. கொலை, களவு, பொய்‌, சூது, கள்‌, 
காமம்‌ என்னும்‌, ஆறுந்‌ தமக்குத்‌ துன்பஞ்‌ செய்வன, என்றறிந்தும்‌, மக்களில்‌ எத்தனை 
பேர்‌ கொலை செய்தல்‌ கொடுஞ்‌ செயல்‌ என்பதுணர்ந்திருந்தும்‌, அதனை விலக்காது, 
தமக்குட்‌ பெருஞ்‌ 8ற்றங்‌ கொண்டு ஒருவரை ஒருவர்‌ குத்திக்‌ கொன்று கொடுந்‌ 
திவினைக்‌ குள்ளாகன்றனர்‌; வழிப்போக்கரை மறித்துக்‌ கொன்று அவரது பொருளை 
யுங்‌ கவர்ந்து, அவரையுங்‌ கொலை செய்யுங்‌ கன்மனக்‌ கொடியரும்‌ பலர்‌ அல்லரோ: 
கடும்‌ பொய்களைச்‌ சொல்லித்‌ தமக்கும்‌ பிறர்க்கும்‌ கேடு சூழ்வார்‌ எண்ணிறந்தாரல்ல 
ரோ! பெருங்‌ கேடு விளைக்குஞ்‌ சூதாட்டத்தில்‌ அல்லும்‌ பகலும்‌ ஈடுபட்டுத்‌ தம்‌ பேரறிவு, 
பெரும்‌ பொருள்‌, மானம்‌ முதலியவைகளை இழந்து துன்பறுவாரையுங்‌ கண்டாமன்றே:; 
இங்ஙன மெல்லாந்‌ தயவைகளையே செய்து இயவர்களாய்‌ வாழ்பவர்‌ இறந்தவுடனே 
மேலுலகஞ்‌ சென்று இறைவனிடத்துப்‌ பேரின்பம்‌ நுகர்வதெப்படி? தம்‌ பகுத்துணர்ச்‌சி 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


கொண்டு தயவைகளை விலக்கியும்‌, நல்லவைகளைச்‌ செய்தும்‌ இறைவனிடத்துப்‌ 
பேரன்பு புண்டும்‌ ஒழுகுந்‌ தூய உள்ளத்தவரே இறைவனைக்‌ காண முடியாமற்‌ றுன்பு 
றுவார்களானால்‌, பெரும்பாலுந்‌ இய எண்ணத்குலுந்‌ தய செயலிலும்‌ மூழ்கிக்‌ கடக்கும்‌ 
நம்மனோர்‌ இறந்தவுடனே மேலுலகஞ்‌ சென்று இறைவனோ டிருப்பது எவ்வாறு 
கைகூடும்‌ கூறுமின்கள்‌! 


இனித்‌, தயவர்‌ எக்காலத்தும்‌ நரகிற்ர்‌ கடப்பரென்பதும்‌ பொருந்தாது. 
இறைவன்‌ றன்‌ பேரிரக்கத்தால்‌ உலகத்தையும்‌ உடம்பையும்‌ மக்கட்குப்‌ படைத்துக்‌ 
கொடுத்து, அவ்வாற்றால்‌ அவர்கள்‌ இன்ப துன்பங்களைப்‌ பகுத்துணர்க்து நுகர்ந்து தம்‌ 
வாழ்க்கையை நடத்துமாறு ஏவுகின்றான்‌. ஒரு பிறவியிற்‌ றயவைகளையே செய்து 
இறப்பவர்‌ எப்போதும்‌ அறிவு விளக்கமின்றி அளறிலேயே இடந்து உழலுமாறு செய்வ 
னாயின்‌ இறைவன்‌ இரக்க முடையன்‌ ஆவனோ? அவன்‌ அன்பும்‌ இரக்கமுமே 
உருவாய்க்‌ கொண்டவனாதலின்‌, தான்‌ படைத்த மக்கள்‌ தயவைகளையே செய்து 
இறந்தாலும்‌, அதற்காக அவர்களை எப்போதும்‌ நிரயத்திற்றள்ளித்‌ துன்டறுத்துவானல்‌ 
லன்‌. அவர்கள்‌ செய்த தவினைக்கேற்றவாறு அவர்கட்குப்‌ பிறவிகள்‌ தந்து அவற்றால்‌ 
அவர்கள்‌ தம்‌ தவினைப்‌ பயன்களை நுகர்ந்து நுகர்ந்து பின்‌ அவற்றை ஒழித்து அறிவு 
விளக்கம்‌ பெற்று, மேலோங்குமாறே செய்தருள்வன்‌. 


இன்னும்‌, இறைவனருளைப்பெற உரியராகும்‌ வரையில்‌ அளவிறந்த பிறவிகள்‌ 
வரும்‌. “எத்தனையோ பிறவிகள்‌ எடுக்கெடுக்து எய்த்தேன்‌: இனிமேலாயினும்‌ பிறவி 
யாகிய கருப்பைக்குள்‌ யான்‌ நுழையாவாறு அருள்‌ புரிக” என்று பட்டினத்தடிகள்‌ 


“மாதா உடல்சலித்தாள்‌ வல்லினையேன்‌ கால்‌சலித்கேன்‌ 
வேதாவுங்‌ கைசலித்து விட்டானே- நாதா 

இரெப்பையுர்‌ வாழ்சிவனே பின்னமோ ரன்‌ ச்‌ 
கருப்டையா்‌ வாராமற்‌ கா” 


என்னுஞ்‌ செய்யுளால்‌ இறைவனை வேண்டிக்‌ கேட்டல்‌ காண்க. 


“பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்துவர்‌ நீந்தார்‌ 
இறைவ னடிசேரா தார்‌ 


என்று தெய்வப்புலமைத்‌ திருவள்ளுவர்‌ கூறு மாற்றானும்‌ நமக்குள்ள பிறவிகளானவை 
கடல்போல்‌ அளவிட முடியாமல்‌ விரிந்து கடத்தல்‌ அறியப்படும்‌. ஓவ்வொரு பிறவி 
யிலும்‌ நாம்‌ பல்‌ வேறு செயல்களைச்‌ செய்தும்‌ பல்‌ வேறு பொருள்களை அறிந்தும்‌ இன்ப 
துன்பம்‌ நுகர்ந்து தெளிவுபெற்று, இறைவனை ஓயாமல்‌ எண்ணி எண்ணி அதனால்‌ 
அவனெண்ணம்‌ நம்‌ மனத்திற்‌ காழ்ப்பேறப்‌ பெற்றுக்கொண்டு வரந்தாற்றான்‌ முடிவில்‌ 
வரும்‌ ஒரு பிறவியில்‌ பிறவிப்‌ பெருங்‌ கடலை நீந்திக்‌ கடந்து அவனருளைப்‌ பெறலாம்‌. 
அங்ஙனம்‌ ஒரு பிறவியிலாயினும்‌ இறைவனைப்பற்றி நினையாதவர்கள்‌ பிறவிப்‌ பெருங்‌ 
கடலை நீந்திக்‌ கரையேற மாட்டார்கள்‌. இறவாமையே மீண்டும்‌ பிறவாமைக்கு அடை 
யாளமாகும்‌. இறந்தால்‌ மறுபடியும்‌ பிறத்தல்‌ வேண்டுமே யென்று வருந்து மணிமொழிப்‌ 
பெருமான்‌ “இறப்பதனுக்கு என்‌ கடவேன்‌” என்றருளினர்‌, இறத்தல்‌ மீண்டும்‌ பிறத்த 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


லுக்கு ஏதுவாதலாலே நம்‌ தெய்வ ஆசிரியர்கள்‌ தம்‌ உடம்பை நிலத்தே விட்டுச்‌ 
செல்லாமல்‌ அதடைனாகவே இறைவனருளில்‌ கலந்தனர்‌. 


மக்களுக்கு மறு பிறவி இல்லை என்று கூறும்‌ மேனாட்டவருள்ளும்‌ (Dr. Schiller and 
Prof. William James) டாக்டர்‌ சில்லர்‌, புரோபசர்‌ உவில்லியம்‌ ஜேம்ஸ்‌ என்னும்‌ 
பெரியார்கள்‌, இறைவனருள்‌ தமது அறிவகத்தே நின்று உந்துவதாற்‌ றம்‌ நூல்களில்‌ 
மறுபிறவி யுண்மையினையும்‌, இறைவனிலக்கணங்களையுங்‌ கண்டறிந்து எழுதுவாரா 
யினர்‌. நமக்குப்‌ பல பிறவிகள்‌ உண்டு: அவைகளிலிருந்தெ சிறிது சிறிதாக அறிவு 
விளங்கப்பெறுகன்றோம்‌ என்னும்‌ உண்மைகளை இவர்கள்‌ பல எடுத்துக்‌ காட்டுக 
ளால்‌ நன்றாக விளக்கியிருக்கன்றார்கள்‌ 


௩, முற்பிறவி பிற்பிறவிக்குச்‌ சில 
எடுத்துக்காட்டுகள்‌ 


இன்னும்‌, முற்பிறவி பிற்பிறவி உண்டென்னும்‌ உண்மைகளைச்‌ சல எடுத்துக்‌ 
காட்டுகளாலும்‌ விளக்குவாம்‌. வடநாட்டில்‌ இராமகாளி என்னும்‌ ஆறாண்டுள்ள இறு 
பெண்‌ ஒருத்தி தனக்குப்‌ பிள்ளைகள்‌ உண்டென்றும்‌, அவர்களைப்‌ பார்க்க இன்ன 
ஊருக்குப்‌ போக வேண்டுமென்றும்‌ தன்‌ தாய்‌ தந்தையரிடம்‌ ஓயாது சொல்லி வந்தாள்‌, 
அனால்‌, அவடன்‌ தாய்‌ தத்தையரோ அவள்‌ ஏதோ அறியாமற்‌ புலம்புனெறாளென்று 
கருதி அவள்‌ சொல்லுவதை உன்னியாஇருந்தனர்‌. மேலும்‌ மேலுந்‌ தான்‌ குறித்த ஊருக்‌ 
குப்‌ போய்த்‌ தன்‌ அருமைக்‌ குழந்தைகளைப்‌ பார்த்து வரவேண்டுமென்று ஒரே பிடியாக 
அழுதாள்‌. இது கண்ட தாய்‌ தற்தையர்‌ அக்‌ குழந்தையை ஒரு வண்டியில்‌ ஏற்றிக்‌ 
கொண்டு அவள்‌ குறிப்பிட்ட ஊரில்‌ ஒரு தெருவிலுள்ள வீட்டிற்குச்‌ சென்றனர்‌. சென்ற 
அப்பெண்‌ தனக்கு முற்பிறவியில்‌ அவ்வீட்டிலுள்ள ஆண்‌ மக்கள்‌ பிள்ளைகளாயும்‌, 
அப்பிள்ளைகளின்‌ மனைவியர்‌ மருமக்களாயும்‌ இருந்தனரென்பதைத்‌ தக்க சான்றுக 
ளோடு எடுத்துக்‌ காட்டினள்‌. இன்னும்‌ பல அடையாளங்களையும்‌ அவ்வீடு கட்டிய 
ஆண்டினையுந்‌ தெளிவாகக்‌ கூறினள்‌. புதுமையான இவளது வருகையைக்‌ கண்ட அவ்‌ 
வூரவரெல்லாம்‌ அங்குக்‌ கூடினர்‌. அவருட்‌ சிலர்‌ கேட்ட அடையாளங்கட்‌ கெல்லாம்‌ ஐயம்‌ 
நீங்க விடையளித்தனன்‌. அதன்‌ பிறகு அவள்‌ பிள்ளைகள்‌ அவளைத்‌ தம்முடனே 
யிருக்குமாறு எவ்வளவோ வேண்டியும்‌, இன்னொருவருக்கு மகளாய்ப்‌ பிறந்த யான்‌ 
இங்கு உம்முடனிருக்க ஏலாகென்று கூறித்‌ தன்‌ தாய்‌ தந்தையருடன்‌ வீடு நோக்கச்‌ 
சென்றாள்‌. 


இன்னும்‌ சார்லஸ்‌ ஜான்ஸ்டன்‌ (Charles Johnston M. R. A. 5) என்னும்‌ ஆங்க 
அறிஞர்‌ ஒருவர்‌ “பழம்‌ பிறவிநினைவுகள்‌” (The memory of Past Births) என்றெழுதிய 
அருமையான நூலில்‌ அறிவுடையார்‌ சிலர்‌ தம்‌ முற்பிறவிகளில்‌ நிகழ்ந்த நிகழ்ச்சிகளைக்‌ 
கூற, அவ்வரலாறுகளை எடுத்தெழுதியிருக்கின்றார்‌. அவைகளில்‌ ஒன்றிரண்டை ஈண்டெ 
முதுவாம்‌. 


இரண்டு அரிமா (சிங்கம்‌ வின்‌ கால்களினிடையே ஒரு பெரிய அழகிய 
கோயிலும்‌, அதனமைப்பும்‌, அக்கோயிலில்‌ நிகழ்த்த வழிபாட்டு நிகழ்ச்சிகளும்‌, 
அக்கோயிலுள்ள ஊரின்‌ அழயெ தோற்றமும்‌ ஒருவனுக்கு அடிக்கடி. நினைவில்‌ வந்து 
கொண்டிருந்தன: ஆனால்‌ அவன்‌ அவைகளைப்‌ பார்த்ததுங்‌ கேட்டதுமில்லை; பின்னர்‌ 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


அவன்‌ ஒரு கால்‌ இந்‌ நினைவை ஜான்ஸ்டன்‌ (1௦116000) என்னும்‌ பெரியார்க்கு 
அறிவித்தான்‌. அவர்‌ அவன்‌ கூறிய கோயிலும்‌ ஊரும்‌ எங்கு உள என்று பல இடங்களிலுந்‌ 
தேடி முடிவில்‌, அவன்‌ சொன்னவாறே சறிதும்‌ மாறுபாடின்றி அமைந்த கோயிலும்‌ ஊரும்‌ 
எகுபகது நாட்டிலிருக்கக்‌ கண்டார்‌. அவன்‌ கூறிய வழி பாட்டு நிகழ்ச்சி மட்டும்‌ கால வேறு 
பாட்டால்‌ மாறு பட்டிருந்தது. 


இன்னும்‌, மற்றொருவன்‌, சன நாட்டின்‌ கண்ணதான ஒரு கோயிலில்‌ மந்திர 
நிகழ்ச்சிகள்‌ நடை பெற்ற காலத்தில்‌, தான்‌ அக்கோயிலில்‌ இருந்ததனையும்‌, 
அவ்விடத்தையும்‌, அக்கோயிலிற்‌ பேசப்பட்ட மொழியினையும்‌, அங்கே நிகழ்ந்த நிகழ்ச்‌ 
சிகளையுந் தெளிவாக நினைவு கூர்ந்து அவைகளைத்‌ தன்‌ கண்ணாற்‌ பாராமலே 
சொன்னான்‌. இவன்‌ குறிப்பிட்ட அத்‌ கோயிலும்‌ மொழியும்‌ சனாவில்‌ இருக்கின்றன. 
இவ்வாறு காட்டப்பட்ட உண்மை நிகழ்ச்சிகளைக்‌ கொண்டு அவ்வாசிரியர்‌, 
“முற்பிறவிகளில்‌ தமக்கு நிகழ்ந்த நிகழ்ச்சிகளைப்‌ பலர்‌ சொல்லக்‌ கேட்டு அவ்வுண்மை 
களையும்‌ அறிந்துருக்கன்றேன்‌, அதனால்‌, மறுபிறவி இல்லை என்று சொல்லல்‌ 
பொருந்தாது?” என்னு முடித்துக்‌ கூறியிருக்கின்றார்‌. 


அற்றேல்‌, அமெரிக்காவில்‌ உள்ள ஆங்கில அறிஞர்களிற்‌ சிலர்‌ கண்டறிந்த அறி 
துயில்‌ (யோக நித்திரை, 19௦011) என்னும்‌ முறையிற்‌ சிலரைப்‌ பழக்கி, அவர்கள்‌ 
தாம்‌ முன்‌ கண்டிராத ஊரின்‌ காட்சிகளையும்‌, செய்திகளையும்‌ அறிந்து சொல்லுமாறு 
செய்கின்றார்கள்‌. ௮து போல்‌, ஜான்ஸ்டன்‌ அசிரியராற்‌ குறிப்பிக்கப்பட்டவர்களும்‌ 
தாங்‌ காணாத கோயிலையும்‌, இடத்தையுஞ்‌ சொல்லியிராரோ என்றால்‌ அறிவுடையா 
ரால்‌ அறிதுயிலுக்குச்‌ செலுத்தப்பட்டு அவ்வறிவுடையார்‌ சொல்வழி நின்று தந்‌ நிலை 
மாறி அதனால்‌ “தெளிவுக்‌ காட்‌௪' பெற்றுப்‌ பிறர்‌ தம்‌ பழம்‌ பிறவிகளின்‌ நிகழ்ச்சிகளைச்‌ 
சொல்வாரும்‌ தாமே இறைவனருளால்‌ பெற்ற தெளிவுக்‌ காட்சியில்‌ தம்‌ பழம்‌ பிறவிக 
ளின்‌ நிகழ்ச்சிகளைச்‌ சொல்வாருமெனப்‌ பழம்‌ பிறவி கூறுவார்‌ இருதிறப்படுவர்‌. 
அறிதுயிலில்‌ செலுத்தப்படுவார்‌ தாங்‌ கண்டிராத இடங்களையும்‌ நிகழ்ச்சிகளையுங்‌ 
கூறுவரே யல்லாமல்‌, பழம்‌ பிறவிகளைப்பற்றி அறிவாரல்லர்‌. அறி துயிலிற்‌ செலுத்தப்‌ 
பட்டு அதுல்‌ முதிர்ந்த தெளிவுக்காட்‌ி பெற்றார்‌ சிலர்‌ மட்டும்‌ பிறர்‌ தம்‌ பழம்‌ பிறவிகளிற் 
சில கூற வல்லராயிருக்கன்றனர்‌. ஆனால்‌ அறி துயிலிற்‌ செலுத்தப்படாமல்‌ இறைவன 
ருளாற்‌ பெற்ற கெளிவுக்காட்‌ச கொண்டு தம்முடைய பழம்‌ பிறவிகளின்‌ செய்திகளைத்‌ 
தாமே ஐயந்துரிபற உணர்ந்து கூறுவாரும்‌ உளர்‌ என்பதும்‌ நாம்‌ அறிந்த தொன்றாம்‌. 


அ. முற்பிறவி நிகழ்ச்சிகள்‌ நினைவுக்கு 
வராத ஏது 


அங்ஙனமாயின்‌, முற்பிறவியின்‌ நினைவுந்‌ தோற்றமும்‌ மக்களெல்லார்க்கும்‌ 
வராமை யென்னை பெனின்‌, மக்கட்‌ பிறவியில்‌ துன்பமே மிகுந்திருத்தலின்‌, அந்‌ நினைவு 
மறுபிறவியில்‌ நினைவுக்கு வராதவாறு இறைவன்‌ மறைக்கன்றான்‌. இப்பிறவியில்‌ ஒரு 
கால்‌ நாம்‌ நோயிலும்‌ வறுமையிலும்‌ நெருக்குண்டு மிகவும்‌ வருந்தியயின்‌ அத்தன்பங்க 
ளினின்றும்‌ விடுபட்டு மகழ்வாயிருக்கன்றோம்‌; அப்போது முன்‌ அந்நோயிலும்‌ வறுமை 
யிலும்‌ பட்ட பாடுகளைக்‌ கனவிலும்‌ நனவிலும்‌ நினைய நேர்ந்தால்‌ அதனால்‌ எவ்வளவு 
நடுக்கமுற்றுக்‌ கண்ணீர்‌ விடுகின்றோம்‌! ஒரு பிறவியில்‌ நடந்த சில கொடிய நிகழ்ச்சி 
களே நமக்குத்‌ தாங்கொணொாத்‌ துன்பரந்‌ தருவதெனில்‌ முன்னைப்பல பிறவிகளிலும்‌ 
நிகழ்ந்த பலப்பல கொடுந்துன்பங்களெல்லாம்‌ இப்பிறவியில்‌ ஒருங்கே தொடர்ந்து 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


நினைவுக்கு வருமாயின்‌ அவைகளை நாம்‌ எங்ஙனந்‌ தாங்குவேம்‌! துன்ப நீக்கத்தால்‌ 
மேலும்‌ மேலும்‌ அறிவு விளங்குதற்பொருட்டே நமக்குப்‌ பல பிறவிகள்‌ தரப்படுகின்றன 
வாதலால்‌ முற்பிறவிகளின்‌ துன்ப நினைவுகள்‌ நமக்கு வராமல்‌ செய்தவரும்‌ இறைவன்‌ 
றன்‌ அருளுதவியின்‌ மாட்‌ ௪ியினை எங்ஙனம்‌ எடுத்துரைக்க வல்லேம்‌: ஆகவே முற்பிறவி 
நிகழ்ச்சிகள்‌ நினைவுக்கு வராமை கொண்டு அவையில்லையென்றல்‌ ஆகாது. மேலும்‌ 
மக்கள்‌ ஒரு பிறவியிலேயே முற்றறிவுடையராதல்‌ இல்லை: பல பிறவிகளிலுஞ்‌ சென்று 
அறிவு வளரப்பெற்றே முடிவில்‌ இறைவனருளைப்பெற வல்லராவரென்று முணர்தல்‌ 
வேண்டும்‌. 


௬, கண்ணப்பரின்‌ முற்பிறவி நிலை 


ஆதலால்‌ கண்ணப்பரும்‌ முன்னைப்‌ பல பிறவிகளிலுந்‌ தாம்‌ இறைவனைப்பற்றி 
ஆராய்ந்தறிந்தறிந்து மிகுதியாக அவனையே வழிபட்டு வந்ததனாலேதான்‌ தாம்‌ வேட 
ராய்ப்‌ பிறந்த பிறவியிலும்‌ எளிதுலே சிவபிரானருளைப்பெற்றுப்‌ பேரின்ப நிலையை 
அடைந்தனர்‌. கண்ணப்பர்‌ முன்னைப்‌ பல பிறவிகளிற்‌ பேரறிவுடையரால்‌ இறைவனு 
ண்மைகூறும்‌ பலகலைகளைக்‌ கற்றுணர்ந்தவரென்பது “கலைமலிந்த சர்‌ நம்பி கண்ணப்ப 
ர்க்‌ கடியேன்‌” என்று சுந்தரமூர்த்தி அடிகள்‌ திருத்தொண்டத்‌ தொகையில்‌ விளக்னெ 
மையாலும்‌ நன்கு பெறப்படும்‌, அனால்‌ கண்ணப்பர்‌ முன்னைப்‌ பிறப்பிற்‌ புலமைமிக்க 
பெரியராயிருந்த து உண்மையாயின்‌ அதற்கேற்ப அவர்‌ தமது பிற்பிறவியில்‌ உயர்ந்த 
மக்கள்பாற்‌ பிறவாது கொலைஞரான வேடர்களிடையே பிறந்ததென்னை? எனிற்‌ 
கூறுதும்‌. 


௭. முற்பிறவியில்‌ உயர்ந்தோர்‌ பிற்பிறவியில்‌ 
தாழ்த்த குடிப்பிறத்தல்‌ 


இறைவனருளைப்‌ பெற்றவர்களெல்லாரும்‌, உயர்ந்த குடியிற்‌ பிறந்தவர்‌ தாமா? 
மக்கள்‌ சிறந்த குடியிற்‌ பிறந்த அளவானே உள்ளந்‌ தூயராய்‌ ஒழுகுதல்‌ உண்டா எனின்‌; 


“தனவிலுந்‌ தேவர்க்‌ கரியாய்‌ போற்றி' 


என்றும்‌, 
“அணுவை யார்க்குக்‌ தெரியாத தத்துவனே” 


என்றும்‌ எழுந்த தெய்வத்‌ திருமொழிகளால்‌ மக்களினும்‌ உயர்ந்த தேவர்களே இறைவ 
னைக்‌ காணாது துன்டறுகின்றாரெனில்‌, மக்களுட்‌ செல்வத்தால்‌ குலத்தாற்‌ சமயத்தால்‌ 
நாகரிகத்தாற்‌ சிறந்த குடியிற்‌: பிறப்பவர்‌ அங்ஙனம்‌ பிறந்த எதுவினாலேயே (இறைவனி 
டத்துப்‌ பேரன்பு கொள்வரென்பது வழக்கிற்‌ காணப்படவில்லை. பல அறிவு நூல்களைக்‌ 
கற்றுப்‌ பெரும்‌ புலமையின்‌ மிக்காருங்கூடக்‌ கடவுளே இல்லை என்று கரைதலைக்‌ 
காண்கின்றோம்‌. பெரிய புராணத்திற்‌ கூறிய அறுபத்து மூன்று நாயன்மார்களுள்ளும்‌ 
பலர்‌ உயர்ந்தகுடிப்‌ பிறவாஇருக்தேதே இறைவனிடத்துப்‌ பேரன்பு புண்டு அவனருள்‌ 
பெற்றனர்‌. 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


அற்றேல்‌, அறிவு நூல்கள்‌ பயின்று திருந்திய அறிவு பெறாதாருங்‌ கடவுளிடத்து 
மிகுந்த அன்பு புண்டு அவனருளைப்‌ பெறும்‌ பெரும்பேறு வாய்ப்பரென்றன்றே 
கூறல்வேண்டுமெனின்‌: அங்ஙனம்‌ வினாவுதல்‌ சிறிதும்‌ பொருந்தானு; ஏனென்றால்‌, யான்‌ 
மேற்கூறியவாறு பிற்பிறவியில்‌ அருள்பெற்ற பெரியோர்கள்‌, முன்னைப்‌ பல பிறவிகளில்‌ 
பல கலைகளுங்‌ கற்று அறிவு விளங்கி, அதனால்‌ தெய்வமென்பதோர்‌ அழிவிலாப்‌ பெரும்‌ 
பொருள்‌ உண்டு என்பதறிந்து, முடிவாக அதனைக்‌ காணும்‌, பேரவாவுடையராய்‌ 
அப்பிறவிகளை விட்டு நீங்கிப்‌ புதியதொரு பிறவிக்கு வருகின்றனர்‌. ஆதலின்‌, இனி, 
இறைவனருள்‌ பெறுதல்‌ ஒன்றே வேண்டுமென்னும்‌ பெரு வேட்கையே அவருள்ள 
த்திற்‌ கடைசியாக எஞ்ச நிற்பதாகும்‌. அவர்‌ அதற்கு ஏற்ப அவனருள்‌ கைகூடப்‌ பெறு 
வார்‌. ஒரு பிறவியிற்‌ பிறந்து தாம்‌ கடைப்பிடியாகக்‌ கொண்டு வந்த வேட்கையின்படி 
இறைவன்பாற்‌ பேரன்புடையவாகிப்‌ பிறவியை ஒழிப்பர்‌: அவர்கள்‌ இந்தக்‌ குடியிற்‌ 
றான்‌ இந்நிலையிற்றான்‌ பிறத்தல்‌ வேண்டுமென்று நாம்‌ வரையறுத்தல்‌ ஒவ்வாது. 


மேலுஞ்‌, செல்வக்‌ குடிகளிற்‌ பிறப்பது உலக இன்பங்களில்‌ ஒருவரறிவைச்‌ 
செலுத்துந்‌ தன்மைத்‌ தாகலினாலும்‌, உயர்ந்த குலத்திற்‌ பிறப்பது இறுமாப்பை விளைத்‌ 
தலினாலும்‌, சிறந்த குடியனும்‌ இழிந்த குடிப்‌ பிறத்தலே அவர்‌ அவ்விருபேர்‌ இடையூறும்‌ 
நிங்கித்‌ தாங்கொண்ட பெருவேட்கையின்படி இறைவனருளைப்‌ பெறுதற்குப்‌ பெரிதும்‌ 
இடஞ்‌ செய்வதாகும்‌. ஆதலால்‌, உள்ளன்போடு உருகி வழிபடும்‌ பிறவி புழுவாயிருப்‌ 
பினும்‌ அதுவே அவர்கட்குச்‌ சிறந்த பிறவியாகும்‌: இவ்வுண்மை, 


“புழவாய்ப்‌ பிறக்கினும்‌ புண்ணியா உன்னடி என்மனத்தே 
வழுவாஇுருக்க வரந்தரல்‌ வேண்டும்‌” 


என்று நம்‌ சமயாசிரியராயெ அப்பர்‌ பெருமான்‌ விளக்கியவாற்றால்‌ நன்கு தெளியப்‌ 


படும்‌, 


எவ்வளவு பேரறிஞர்களே யாயினும்‌, அவர்கள்‌ இறைவனைத்‌ தெளியாராயின்‌ 
அவர்கள்‌ உள்ளத்தில்‌ இறைவன்‌ விளங்கிக்‌ தோன்றான்‌. தன்னை அன்போடு நினையா 
தார்‌ உள்ளத்தில்‌ மறைந்துருப்பான்‌ என்னுங்‌ கருத்தமைத்து “ஓராதார்‌ உள்ளத்து 
ஒளிக்கும்‌ ஓளி யானே” என்று மணிமொழிப்‌ பெருமானும்‌ அருளினரல்லரோ? ஆதலால்‌, 
மேற்‌ போற்த அருண்மொழியிற்‌ கல்லார்‌ என்னுஞ்‌ சொல்லுக்கு இறைவனுண்மையைக்‌ 
கல்லாதார்‌ என்று பொருள்‌ கொள்ளுதலே பொருத்த முடைத்து. ஆகவே, உயர்ந்த 
குடியிற்‌ பிறந்தவர்களே யானாலும்‌, சடை வளர்த்து வாய்‌ பேசாமல்‌ பால்‌ பழம்‌ அருந்‌ 
திப்‌ பட்டினி கடந்து தவமியற்றும்‌ முனிவர்களே யானாலும்‌, இறைவனை அகங்குழைந்து 
நினையாராயின்‌, அவர்க்கு அவன்‌ தன்னைக்‌ காட்டமாட்டான்‌. இதுகாறுங்‌ கூறியவாற்றாற்‌ 
கண்ணப்பர்‌ இறைவனை உள்ளன்போடு நினையமாட்டாத உயர்‌ குலத்துனர்பாற்‌ 
பிறப்பதினும்‌, உலகியலின்பங்களில்‌ இழுப்புண்ணாமல்‌ இறைவனிடத்துப்‌ பேரன்பு 
காட்டுதற்குத்‌ தக்க எனிமைவாய்ந்த வேட்டுவப்‌ பிறவியிற்‌ பிறந்ததே சாலவும்‌ 
பொருத்தமாதல்‌ பெறப்படும்‌. 


அங்ஙனமாயின்‌, உயர்‌ குலத்திற்‌ பிறந்த மாணிக்கவாசகர்‌, திருஞானசம்பந்தர்‌, 
அப்பர்‌, சுந்தரமூர்த்திகள்‌ முதலான சிவநெறித்‌ தலைவர்கள்‌ சிவபெருமானை நேரே 
கண்டு அவனருள்‌ கூடப்பெற்றதென்னையெனின்‌, உயர்குடிப்பிறப்பு இறைவனருளைப்‌ 
பெறுதற்கு ஒரு பெருந்தடை யென்பதேயன்றி, இறைவனருளைப்‌ பெறுதற்கென்றே 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


அதற்‌ பிறந்தவர்கள்‌ அதனால்‌ உளம்‌ செருக்கி இறைவனருளைப்‌ பெறாது போதலும்‌ 
இல்லை என்க. 


௭. கண்ணப்பரது முற்பிறவியில்‌ 
அவர்க்கிருத்த மன நிலை 


உயிர்களைக்‌ கொல்லாமற்‌ காய்‌ கனி யுண்டு வாழும்‌ எளிய குடிப்பிறத்தலை 
விட்டுச்‌, சிற்றுயிர்களைப்‌ பதை பகைக்கக்‌ கொல்லும்‌ இரக்கமில்லா வேடர்‌ குடியிற்‌ 
பிறந்து, சிற்றுயிர்கள்‌ மாட்டு அன்பு கொள்ளாதவரான கண்ணப்பருக்கு இறைவன்‌ 
பால்‌ அன்பு நிகழ்ந்தமை பொருந்துமோ? மேலும்‌, அன்பே இன்னதென்று அறியாராயெ 
இவர்‌ இறைவன்பால்‌ அன்பு பாராட்டுதல்‌ தான்‌ யாங்ஙனங்‌ கூடும்‌? என்று வினாவுவார்‌ 
க்குப்‌ பின்வருமாறு விடை கூறப்படும்‌. 


கண்ணப்பர்‌ முன்னைப்‌ பல பிறவிகளிலும்‌ இறைவனுக்கு ஆளாதல்‌ வேண்டுமெ 
ன்னும்‌ எண்ணம்‌ ஒன்றைத்‌ தவிரப்‌ பிறிது எண்ணம்‌ ஏதுமே இல்லாதருந்தவராகக்‌ 
காணப்படுபின்றார்‌. உணவுக்காக உயிர்களைக்‌ கொல்வது குற்றமாதலை மேலைப்‌ பிறவி 
களில்‌ உணர்ந்தவரல்ல ரென்பது அவரது இயற்கையிற்‌ புலனாகின்றது. சிற்றுயிர்களின்‌ 
ஊனைத்‌ தின்பது குற்றமாகாது என்னுந்‌ தவறான எண்ணத்திலேயே பழகிவந்தவரா 
தலின்‌ அப்பழக்கத்திற்கும்‌ எண்ணத்திற்கும்‌ எற்பவே அவர்க்கு வேட்டுவப்‌ பிறவி 
வாய்த்தது. முன்னைப்‌ பல பிறவிகளில்‌ முதிர்ந்து வந்த இறைவனன்பும இப்பிறவியில்‌ 
அவர்‌ பால்‌ அளவுக்கு மிஞ்சிப்‌ பெருகுவதாயிற்று என்று கொள்ளுதலே பொருந்து 
மென்க. 


௮. சிவநேயம்‌ உடையார்‌ இயற்கையில்‌ 
உயிர்நேயம்‌ இல்லாமையும்‌ உண்டு 


அவ்வாறாயின்‌, சிற்றுயிர்களிடத்து அன்பு இல்லாதவர்‌ இறைவனிடத்து அன்பு 
வைத்தல்‌ யாங்ங்னங்‌ கூடுமெனின்‌, அயல்‌ நாட்டுக்‌ கிறித்துவம்‌ மகமதியம்‌ முதலான 
சமயங்களிலிருக்னெற பெரும்பாலார்‌ கடவுளிடத்து மிகுந்த அன்புடையராயிருந்தும்‌, 
ஊனுணவு கொள்ளும்‌ பழக்க முடையவராயிருக்கன்றனர்‌; ஊனுண்பகைக்‌ குற்றமாக 
நினையாமலே இருக்கின்றனர்‌. ஆகவே, அவர்கள்‌ கடவுளிடத்து அன்பும்‌, சிற்றுயிர்களிட 
த்து அன்பின்மையும்‌ உடையராயிருத்தலைக்‌ காண்கின்றோம்‌. ஊனுண்ணாச்‌ சைவரில்‌ 
எத்தனையோ பேர்‌ கடவுளைக்‌ கனவிலும்‌ நினையாதவராயும்‌, ஊனுண்போரிற்‌ பலர்‌ 
கடவுளிடத்து உருக்கமான அன்புடையராயும்‌ இருத்தலையும்‌ பார்க்கின்றோம்‌. உற்றார்‌ 
உறவினர்‌ நண்பரிடத்து மிகுந்த அன்பு காட்டுகின்றவரும்‌ இறைச்சி தின்று வாழ்கின்ற 
னர்‌. ஆதலால்‌ இற்றுயிர்களிடத்து அன்பின்மையாற்‌ பேர்‌ உயிர்களிடத்து அன்பு உண்‌ 
டாகாது என்று சொல்லுதல்‌ மக்களியற்கைக்குப்‌ பொருந்தாது. மக்கள்‌ தமக்கும்‌ 
தம்மைச்‌ சேர்ந்த அன்பர்கட்கும்‌ உண்டாகுந்‌ துன்பங்களை மட்டுங்‌ கூர்ந்து நோக்கி 
வருந்தும்‌ அறிவுடையரா யிருக்கின்றார்கள்‌: மற்றுச்‌, சிற்றுயிர்களுக்கு வருந்‌ துன்பத்தை 
யோ அஅங்நனங்‌ கூர்ந்து பார்க்கின்றார்களில்லை. தம்மவர்‌ துன்பத்தை அறிவதில்‌ 
அறிவும்‌, சிற்றுயிர்களின்‌ துன்பத்தை அறியாததில்‌ அறியாமையும்‌ மக்கள்பால்‌ அமைந்து 
கடக்கின்றன. இவ்வாறு மக்களிடத்துப்‌ பொதுவாகக்‌ காணப்படும்‌ இவ்‌ இரு வேறு 
இயற்கைகள்‌ கண்ணப்பரிடத்துங்‌ காணப்படுவவாயின. கண்ணப்பரின்‌ வாழ்க்கை 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


யிற்‌ கடவுள்பாற்‌ பேரன்பும்‌, ஏனைச்‌ சற்றுயிர்கள்பால்‌ அன்பின்மையுங்‌ காணப்படுகின்‌ 
றன. இவ்வாறு ஒன்றினொன்று மாறுபட்ட இரு தன்மைகள்‌ இப்பெரியாரிடத்துக்‌ 
காணப்படுவதற்குக்‌ காரணம்‌ என்னையெனில்‌, மக்கள்‌ தாம்‌ நாடோறுங்‌ கண்டு பழகி 
வரும்‌ பழக்கத்தால்‌ உற்றார்‌ உறவினரிடத்து மிகுதியாக அன்பு காட்டுகின்றனர்‌. 
அங்ஙனம்‌ பழகுவதில்லா ஏனைச்‌ சற்றுயிர்களிடத்தும்‌, எல்லா வுயிர்களையும்‌ படைத்‌ 
துக்‌ காக்குங்‌ கடவுளிடத்தும்‌ இவர்கள்‌ காட்டும்‌ அன்போ மிகவுங்‌ குறைவாயிருக்கி 
ன்றது. உண்மையில்‌ இல்லையென்றே சொல்லலாம்‌. யார்‌ எவ்வுயிரிடத்து அல்லது எந்த 
மக்களிடத்து அல்லது எந்தக்‌ கடவுளிடத்து மிகுதியாகப்‌ பழகுகின்றார்களோ அவர்‌ 
அவ்வுயிரிடத்து அல்லது அம்மக்கள்‌ கடவுளிடத்து மிகுந்த அன்புடையராய்‌ ஒழுகுதலை 
மக்கள்‌ வாழ்க்கையில்‌ நாம்‌ நாடோறுங்‌ கண்டு வருகின்றனம்‌ அல்லமோ? இங்ஙனமே 
கண்ணப்பருந்‌ தாம்‌ பிறவி யெடுத்த குடியின்‌ சேர்க்கையாற்‌ £ற்றுயிர்கள்பாற்‌ பழகி 
யறியாராய்‌ அவற்றை வேட்டையாடிக்‌ கொன்று அவற்றின்‌ ஊனைத்தின்பதிலேயே பழகு 
வந்தவர்‌: இப்பிறவியில்‌ இங்ஙனம்‌ வேட்டுவக்‌ குடியிற்‌ பிறந்து பழகலானமைக்கு 
இவரது முற்பிறவியின்‌ பழக்கமே காரணமாயிருத்தல்‌ வேண்டும்‌. அதுவேயுமன்றிச்‌ 
சிற்றுயிர்கள்‌ பால்‌ அன்பு புண்டு ஓழுகாது அவற்றை ஊனுக்காகக்‌ கொல்வது குற்ற 
மென்பதை அவர்க்கு அறிவிப்பாரும்‌ அவரது குடியில்‌ இருந்திலர்‌. அவ்வேடர்‌ சேர்க்கை 
யினின்றும்‌ நீங்கிச்‌ சிவபிரானிடத்து அன்பு கொண்ட பின்னரும்‌, காய்‌, கனிகளை 
இறைவற்கு உணவாகக்‌ கொடாமல்‌ இற்றுயிர்களை அன்பில்லாமல்‌ வேட்டையாடிக்‌ 
கொண்ர்ந்து அவற்றின்‌ ஊனைப்‌ படைத்ததும்‌ அவர்‌ முற்பிறவியிலும்‌ இப்பிறவியிலும்‌ 
பழகிய பழக்கத்தினாலேயே யன்றி, வேறன்று. 


௯. இருவகை அன்பு நிலை 


சிவபிரானிடத்து அன்பு கொண்ட பின்னர்க்‌ கண்ணப்பர்‌ உலகத்தையும்‌ 
உலகத்து மக்களையுஞ்‌ சிற்றுயிர்களையும்‌ எல்லாம்‌ அறவே மறந்தனர்‌. ஏனென்றால்‌, 
இறைவனிடத்து அன்பு காட்டும்‌ முறை இரு வகைப்படும்‌. அவை, உலகு உயிர்களை 
முழுதும்‌ மறந்து இறைவனிடத்தே முற்றப்பதிந்த அன்புடன்‌ ஒழுகுதலும்‌, இறைவனிட 
த்துப்‌ பதுந்த அன்பு உணர்வுகளோடு, உயிர்களிடத்தும்‌ உணர்வுடையராய்‌ அவற்றின்‌ 
பால்‌ அன்பு வைத்தொழுகுதலுமாம்‌. திருஞானசம்பந்தர்‌, மாணிக்க வாசகர்‌ முதலான 
பெரியார்கள்‌ இறைவனிடத்து முழுதும்‌ பதிந்த அன்பு உணர்வுகளுடையரானாலும்‌ 
இறைவன்‌ முகமாய்ச்‌ சென்ற தமது அன்பையும்‌ உணர்வையும்‌ இடையிடையே 
திருப்பி உலகத்தார்‌ பாலும்‌ உயிர்கள்‌ பாலுஞ்‌ செலுத்துந்‌ தன்மையராயிருந்தார்‌. 
மேலும்‌, இவர்கள்‌, உலகத்தார்‌ இறைவனை அறிந்து கரையேறுதல்‌ வேண்டுமே 
யென்னும்‌ உணர்வினாலும்‌ பேரிரக்கத்துனாலனும்‌ உந்தப்பட்டு மக்களிடையே மிருந்து 
அவர்கட்குப்‌ பல நன்மைகளைச்‌ செய்து அவர்கள்‌ பொருட்டுச்‌ சில பல துன்பங்களும்‌ 
அடைந்து அருள்‌ பெற்றனர்‌. இறைவனுண்மைகளை உலகத்தார்க்கு அறிவிப்பதன்‌ 
பொருட்டே இப்பெரியார்கள்‌ இவ்வுலகற்‌ றோன்றினராதலின்‌ ஏனை உயிர்களையும்‌ 
நினைந்து அன்பு பாராட்டுவாராயினர்‌. ஆனாற்‌ கண்ணப்பரோ உலகத்தாரிடத்தும்‌, 
ஏனைச்‌ இற்றுயிர்களிடத்தும்‌ அன்பு வைத்தலில்‌ உணர்வு இறிதுஞ்‌ செல்லப்‌ 
பெறாதவராய்‌ இறைவனிடத்து மட்டுமே முற்றும்‌ பதிந்த அன்பும்‌ உணர்வும்‌ உடையராயி 
ருந்தனர்‌. மெய்கண்ட தேவர்‌ “நிங்காது உலைவில்‌ அரன்‌ பாதத்தை: உற்று” 
(சிவஞானம்போதம்‌ ௮-ஆஞ்‌ சூத்திரம்‌) என்றருளிச்‌ செய்திருத்தலை உற்று நோக்கு 
ங்கால்‌, இறைவனிடத்துச்‌ சென்ற பெரியோர்களின்‌ அன்பும்‌ உணர்வும்‌ அவனை 
விட்டகலா என்பது புலனாகா நிற்கும்‌. 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


ம. சமயாசிரியரின்‌ அன்பு நிலை 


திருஞானசம்பந்தர்‌, மணி மொழிப்‌ பெருமான்‌ முதலிய ஆசிரியரின்‌ அன்பும்‌ 
உணர்வும்‌ மட்டும்‌ உலகத்தை நோக்கத்‌ திரும்பியவா றென்னை பெனின்‌: அப்பெரியார்‌ 
களும்‌ உடம்போடுகூடி இவ்வுலகன்கண்‌ இருந்தமையின்‌, உடலுள்ள வரையில்‌ 
ஆணவ மலத்தின்‌ பற்றுச்‌ சிறிது உடையராய்த்‌, தம்‌ உணர்வும்‌ அன்பும்‌ இறைவனிடத்து 
முழுதும்‌ பதிந்திருந்தாலும்‌, இடையிடையே உலகத்தை நோக்கியும்‌ உணர்வு முனைக்‌ 
கப்‌ பெற்று மக்களுக்கு நன்மை செய்தனர்‌. 


“வான்‌ கெட்டு மாருதம்‌ மாபப்ச௮ அழனீர்‌ மண்கெடினும்‌ 

தான்‌ கெட்டலின்றிச்‌ சலிப்பறியாத்‌ தன்மையனுக்கு 

ஊன்‌ கெட்டு உயிர்‌ கெட்டு உணர்வு கெட்டு என்‌ உள்ளமும்‌ போய்‌ 
நான்‌ கெட்டவா பாடித்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ” 


என்று மணிமொழிப்‌ பெருமான்‌ அருளியபடி, இப்பெரியார்கள்‌ அடியோடு இவ்வுலகத்‌ 
தொடர்பை மறந்து, ஊன்‌, உயிர்‌, உணர்‌ வெல்லாம்‌ உருகி ஒன்று பட்டு இறைவன்‌ 
றிருவடிக்கீழ்‌ ஒடுங்கிய பின்னர்த்‌ தான்‌ அவர்‌ தம்‌ உணர்வும்‌ அன்பும்‌ இவ்வுலகை 
நோக்கி முனையாவாய்‌ நிற்கும்‌. 


௧௧. கண்ணப்பரின்‌ உணர்வு நிலை 


கண்ணப்பர்‌ தம்‌ உணர்வும்‌ மரப்‌ பொந்கைப்‌ பற்றி விடாத உடும்புபோல்‌ இறை 
வனைப்பற்றி நின்றாலும்‌, உடலின்‌ றொடர்பால்‌ இடையிடையே இறைவற்கு உணவு 
கொண்டு வருதற்பொருட்டு வேட்டையாடுந்‌ தொழில்‌ முனைத்தது உண்மைமே: என்றா 
லும்‌, இறைவனைச்‌ இறிது பிரிந்து நின்ற கண்ணப்பரது உணர்வு அவனுக்கு உணவு 
கொண்டு வருதல்‌ ஒன்றிலே மட்டும்‌ முனைந்து நின்றதன்றி அஃது உலகத்தின்‌ வயமாய்‌ 
மக்களிடத்துத்‌ திரும்பிற்றிலது. இஃது இறைவன்பாற்‌ பித்தேறி அவர்‌ ௮வனெதிரே 
அசைவற்று நின்று நெடுநேரம்‌ வணங்குக்‌ கொண்டிருந்தபோது தம்முடன்‌ வந்த நாணன்‌ 
தமது பக்கத்தே யிருந்து அழைத்தும்‌ அதனை அவர்‌ சிறிதும்‌ உணர்ந்திலாமையின்கண்‌ 
வைத்து நன்கு அறியப்படும்‌, கண்ணப்பரது இந்‌ நிலமையினை நாணன்‌ ஊர்‌ போய்‌ 
அவர்‌ தந்‌ தாய்‌ தந்தையர்க்‌ கறிவிப்ப, அவர்களும்‌ அவர்பாற்‌ போந்து அவரைத்‌ தம்‌ 
முகப்படுத்த எவ்வளவோ முயன்றும்‌, அவர்‌ தம்‌ உணர்வுஞ்‌ செயனும்‌ அம்மக்கள்டாற்‌ 
சிறிதுந்‌ தரும்பியதின்மையும்‌ நினைவிற்‌ பதிக்கற்டாற்று, 


“பதார்த்தங்கள்‌ பாரார்‌ பரமே பார்த்திருப்பர்‌” என்றவாறு சிவபிரானிடத்தி 
லேயே கருத்தூன்றப்‌ பெற்ற கண்ணப்பர்‌ இறைவற்கு உணாக்‌ கொண்டு வரும்‌ 
பொருட்டுச்‌ சிற்றுயிர்களை வேட்டையாடச்‌ சென்றபோதுங்கூட இறைவனைத்‌ தவிர்ந்த 
வேறெண்ணம்‌ இலராயிருந்தமையின்‌, “காய்‌, கனிகளே நல்ல; உயிர்களைக்‌ கொன்று 
ஊண்‌ கொள்ளல்‌ குற்றம்‌” என்று நினையாது, அதனைத்‌ தமது குடிப்‌ பழக்கமாய்ச்‌ சிறு 
மகாரைப்போற்‌ செய்தனரே யன்றி, அவர்‌ சிற்றயிர்களிடத்து அன்பில்லாமல்‌ அங்ஙனஞ்‌. 
செய்தன ரென்று கொள்ளல்‌ பொருந்தாது. 


இன்னும்‌, இறைவற்கு வழிபாடு செய்யச்‌ செல்லுங்கால்‌ எவ்வளவு இழிந்த 
குடியிற்‌ பிறந்தவரும்‌ குளித்து முழுகி அழுக்கில்லாமல்‌ தூய ஆடை உடுத்துத்‌ 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


தப்புரவான ஏனங்களிற்‌ புவும்‌ நீருங்‌ கொண்டு செல்வர்‌. ஆனாற்‌, கண்ணப்பரோ தந்‌ 
தலையிலும்‌, வாயிலும்‌ பூவும்‌ நீருங்‌ கொண்டு போய்‌ இறைவற்கு வழிபாடு செய்தனர்‌. 
“தாம்‌ ஒரு வேடர்‌, இறைவற்கு அழுக்கு நிறைந்த தம்‌ வாயிலும்‌ தலையிலும்‌ நீரும்‌ பூவும்‌ 
எடுத்துச்‌ செல்லலாகுமோ” என்று அவர்‌ நினைந்து பார்த்தனரா? (இல்லையே. 
இறைவனிடத்தே தம்‌ எண்ண முழுதும்‌ பதிந்து விட்டமையாற்‌ றன்னை யேனும்‌ ஏனை 
உயிர்களையேனும்‌ இனைதற்கு இடம்‌ பெற்றிலர்‌ என்க. 


௧௨. அடியார்‌ இறைவனையடையும்‌ முறை 


அற்றேல்‌, மூன்றாமாண்டில்‌ இறைவனருள்பெற்று எலும்பைப்‌ பெண்ணுருவாக்‌ 
தன திருஞான சம்பந்தப்‌ பெருமானும்‌, கல்லையே தெப்பமாய்க்‌ கொண்டு கடலில்‌ 
மிதந்த அப்பரும்‌ மக்களிடையே யிருந்து பல நன்மைகளைச்‌ செய்தும்‌, உலகக்‌ 
தொடர்பு தம்மைப்‌ பற்றாமல்‌ இறைவனிடத்தே பதிந்த அன்புடையவராய்‌ அவனையே 
நினைந்து உருகி அவனருள்‌ கூடப்பெற்றனரல்லரோ? இவர்கள்‌ கடவுளிடத்துக்‌ காட்டிய 
அன்பைவிடக்‌ கண்ணப்பரது அன்பு சிறந்ததோ? எனில்‌, இறைவனே வலிய வந்து 
உயிர்களை ஆட்கொள்வதும்‌, உயிரே வலிந்து சென்று இறைவனைப்‌ பற்றிக்‌ கொள்வது 
மென வீடு பேற்றின்‌ நிலை இருவகைப்படும்‌, இவற்றுட்‌, பூனேயானது தன்‌ குட்டியைத்‌ 
தானே கெளவிச்‌ செல்வதனை யொப்பது மார்ச்சால நியாய மென்றும்‌, குரங்கின்‌ 
குட்டியானது தனது தாயை இறுகப்பற்றிக்‌ கொண்டு விடாததனை யொப்யது மர்க்கட 
நியாய மென்றஞ்‌ சொல்லப்படும்‌. இவ்விரு வகை முறையில்‌ முன்னையதற்‌ கேற்பத்‌ இரு 
ஞான சம்பந்தப்‌ பெருமான்‌ முதலிய நால்வரையும்‌ இறைவன்‌ தானே வலிய வந்து 
ஆட்கொண்டருளினன்‌, ஆனாற்‌, கண்ணப்பரையோ அங்ஙனம்‌ வலிய வந்து ஆட்கொண் 
டலன்‌. இவர்‌ தாமே அன்பினால்‌ இறைவனை இறுகப்‌ பற்றிக்‌ கொண்டார்‌. அப்பர்‌ 
முதலிய பெரியோர்கள்‌ உலகத்திலிருந்து மக்களுக்கு நன்மை செய்தலை இறைவனே 
துருவுளதத்தடைத்துத்‌, தன்பாற்‌ பதிந்த அவர்‌ தம்‌ அன்பையும்‌ உணர்வையும்‌ 
இடையிடையே நெகழ்த்துவிட்டு உலகத்துற்‌ செல்ல விட்டனன்‌, நால்வர்‌ காலத்குற்‌ 
புத்தம்‌, சமணம்‌ முதலிய கொள்கைகள்‌ பரவியிருதமையின்‌, அக்‌ கொள்கைகளில்‌ 
வீழ்ந்து ஒரு முழுமுதற்‌ கடவுணிலை யறியாது மயங்கிக்‌ கிடந்த மக்களுக்கு உண்மை 
புகட்டல்‌ வேண்டி அவர்களை உலகில்‌ விட்டு ஆட்‌ கொள்ள வேண்டியதாயிற்று. ஏறக்‌ 
குறைய மூவாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னே கண்ணப்பர்‌ இருந்த காலத்தில்‌ எல்லா 
ரங்‌ கடவுளிடத்து அன்பு உடையவர்களாயிருந்தார்கள்‌. கடவுளுண்மை யறியாத 
புத்தம்‌ சமணம்‌ முதலிய கொள்கைகள்‌ அக்காலத்தில்‌ இல்லாமையாற்‌ கடவுளுணர்‌ 
ச்சியைப்‌ புகட்டுவதற்குச்‌ சமயாசிரியர்‌ அந்நாட்களில்‌ வேண்டப்படாராயினர்‌. அகவே, 
கண்ணப்பருக்குச்‌ சமயத்‌ தொண்டு இறைவன்‌ கொடுத்தானல்லன்‌: அதனாற்‌ 
கண்ணப்பர்‌ மன முழுதும்‌ இறைவனிடத்தே முற்றப்பதிந்து உலக நினைவிற்‌ படிய 
இடமில்லாமற்‌ போயிற்று. ஆதலாற்‌ சமயாசிரியர்‌ தம்‌ உணர்வு உலகத்தில்‌ இரும்பியது 
பொருத்தமேயாம்‌. 


௧௩. கண்ணப்பரது அன்பே ஏனை எல்லார்‌ 
அன்பினுஞ்‌ சிறந்தது 


கண்ணப்பர்‌ தாமே வலிந்து இறைவனைப்‌ பற்றிக்‌ கொள்வதற்கு ஏதுவாய்‌ நின்ற 
அன்பு ஏனை நால்வரது அன்பைவிட மிகச்‌ சிறந்ததாகும்‌. இதனை மாணிக்க வாசகப்‌ 
பெருமானும்‌, 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


“கண்ணப்ப னொப்பதோர்‌ அன்பின்மை கண்டபின்‌ 
என்னப்பன்‌ என்‌ஓப்பில்‌ என்னையும்‌ ஆட்கொண்டருளி 
வண்ணப்‌ பணித்தென்னை வாவென்ற வான்க ருனணைச 
சுண்ணப்‌ பொன்னற்றற்கே சென்றூதாய்‌ கோத்தும்டீ' 


என்றருளினர்‌. 


“வாளால்‌ மகவரிந்து எட்டவல்லேனல்லன்‌ மாதுசொன்ன 
சூளால்‌ இளமை துறக்க வல்லேனல்லன்‌ தொண்டு செய்து 
நாளாறிற்‌ கண்ணிடந்து ௮ப்பவல்லே னல்லன்‌ நானினிச்‌ சென்று 
ஆளாவ தெப்படியோ திருக்காளத்தி அப்பனுக்கே” 

என்னும்‌ இருப்பாட்டில்‌ பட்டினத்தடிகள்‌ அடியார்கள்‌ செய்த அன்பின்‌ திறங்களில்‌ 
மூன்றை மிக உயர்ந்தனவாகச்‌ சிறந்தெடுத்தார்‌. அம்‌ மூன்றனுள்‌ “வாளால்‌ மகவு 
அரிந்து ஊட்ட வல்லேன்‌ அல்லன்‌” என்றதற்‌ சிறுத்தொண்ட நாயனார்‌ தம்‌ பிள்ளையை 
அறுத்து இறைவற்குக்‌ கறி சமைத்துக்‌ கொடுத்த அருஞ்‌ செயல்‌ குறிப்பிடப்பட்டிருக்‌ 
கின்றது. தம்‌ பிள்ளையை அறுத்துக்‌ கொடுத்தது தாங்கொணா மனத்‌ துன்பந்‌ 
தருவதாயினும்‌, ௮ஃது அவர்‌ தம்‌ உடம்பினை வருத்துந்‌ துன்பம்‌ தருவதன்று. இச்‌ செயல்‌ 
தவறான வழிகளிற்‌ றம்‌ நலங்கருதிச்‌ செய்வாரிடத்துங்‌ காணப்படுகின்றது. சறுத்தொண்‌ 
டரோ தமது நலங்‌ கருதாது தம்‌ அருங்‌ குழவியை இறைவன்‌ பொருட்டு அறுத்தது 
வியத்தகு செயல்தான்‌. 


இரண்டாவதாக, “மாது சொன்ன சூளால்‌ இளமை துறக்க வல்லேனல்லன்‌” 
என்பதில்‌ திருநீலகண்டர்‌ தமது இளமைக்‌ காலத்திலேயே காம விருப்பினை விட்ட 
அருஞ்செயல்‌ குறிப்பிடப்பட்டது. தய வழியில்‌ நடப்போர்‌, அறிஞர்‌ எவ்வளவு நல்லறிவு 
சொன்னாலுங்‌ கேளார்‌. ஒழுங்கற்ற வழியில்‌ நடந்த தருந்லகண்டரை அவர்‌ தம்‌ மனைவி 
யார்‌ “நீலகண்ட மறிய எம்மைத்‌ தொடாதர்‌” என்று சொன்ன அளவிலே, நீலகண்ட” 
மென்று எம்பொருமானுடைய இருப்பெயரால்‌ “எம்மை' என்று பன்மையில்‌ ஆணை 
யிட்டதால்‌, “இன்று முதல்‌ மாதர்‌ எவரையுந்‌ தொடேன்‌” என உறுதிகொண்டு, தம்‌ 
போல்‌ அழகும்‌ இளமையும்‌ வாய்ந்த தம்‌ மனைவியாரையும்‌ அணுகாகுருந்தனர்‌. தம்‌ 
மனைவியாரோடு அருமையாக வாழ்தலைத்‌ தடைசெய்வது ஏதும்‌ இல்லாதருந்தும்‌, 
சிவபிரானுடைய இருப்பெயருக்குக்‌ கட்டுப்பட்டுத்‌ தம்‌ இளமைக்‌ காலத்திலேயே 
தமது உயிரின்‌ இன்பத்தைத்‌ துறந்து பிறரதியாதபடி பேரழகுமிக்க தம்‌ மனைவியா 
ரோடு வாழ்ந்து வந்தனர்‌. அங்ஙனம்‌ திருந்லகண்டர்‌ மேற்கொண்ட அகத்துறைவு 
மக்களிடத்தே காண்பது அரிதினும்‌ அரிதாயிருக்கின்றது; அனாலும்‌, இவர்‌ இன்பத்தை 
விட்டிருந்தாரே யொழிய வேறேதுந்‌ துன்பத்தை யடைந்தவரல்லர்‌. நோயினாலும்‌ பல 
வருதிக்குறைவினாலும்‌ இவ்வுலக இன்பத்தைத்‌ துறந்து உயிர்‌ வாழ்வாரையுங்‌ 
காண்கன்றாம்‌. கலை வல்லார்‌ பலர்‌ பல அறிவு நூல்களைக்‌ கற்பதிலேயே தமது 
கருத்தைச்‌ செலவிடுதலால்‌ அதனை மறந்துருக்கன்றனர்‌. மற்று, ஆறு நாட்களில்‌ 
தொண்டு செய்து தமது உடம்பிற்கும்‌ அதனாற்‌ நமக்கும்‌ வரும்‌ பெருந்துன்பத்தைச்‌ 
சிறிது முணராமல்‌ தங்கண்ணைப்‌ பெயர்த்து இறைவற்கு அப்பிய அருஞ்செயலோ 
மேற்கூறிய இரண்டினுக்கும்‌ மேலான தென்பதை விளக்குதற்கே அச்செயலை 
மூன்றாவதாக வைத்தார்‌. தம்‌ உணர்வும்‌ உயிரும்‌ நல்ல நிலைமையி லிருக்கும்போ.து தங்‌ 
கையினாலேயே தங்‌ கண்ணைப்‌ பெயர்த்து இறைவன்‌ கண்ணில்‌ அப்பிய 
செயற்கருஞ்செயல்‌ உலடில்‌ ஏனை அடியார்கள்‌ எவராலுஞ்‌ செயப்படாத செயலன்றோ? 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


௧௫. கண்ணப்பர்‌ கடவுள்‌ மேல்‌ அன்பு 
கொண்டமை 


இன்னும்‌, காளத்துயார்‌ மலைமீது சென்ற கண்ணப்பர்‌ அங்குக்‌ கல்‌ வடிவிற்‌ 
காணப்பட்ட கடவுளின்‌ வடிவை எங்ஙனங்‌ கடவுளென உணர்த்தார்‌ எனில்‌: காளத்தி 
மலைமேற்‌ குடுமித்தேவர்‌ என்னும்‌ பெயருடைய கடவுள்‌ ஒருவர்‌ இருக்கன்றாரென்று 
வேடர்களெல்லாரும்‌ வழங்கி வந்தனர்‌. இதனைக்‌ கண்ணப்பர்க்கு நாணனும்‌ 
அறிவித்தனன்‌. மலைமேலிருக்கின்ற கற்குறி இறைவனது அடையாள மென்பதை 
அவ்வேட்டுவர்கள்‌ அறிந்திலராயினுங்‌, காணப்படும்‌ எல்லாக்‌ கற்களையுங்‌ கடவுளென 
நினையாமல்‌ அம்மலை மீது வைக்கப்பட்ட அருட்குறியாகிய கல்லையே கடவுளெனக்‌ 
கொண்டனர்‌. கண்ணப்பர்‌ மலைமீது ஏறிச்‌ செல்லும்‌ போதே, முன்னைப்‌ பிறவிகளில்‌ 
இறைவனிடத்துக்‌ கொண்ட அன்பானது மேலும்‌ மேலுங்‌ கிளர்ந்தெழ உலக நினைவு 
படிப்படியாக அற்றுக்‌ கடவுளைக்‌ காணும்பேரெண்ணமே முன்‌ நிற்கப்பெற்றார்‌. அவ்‌ 
எண்ணத்தால்‌ அங்குள்ள அருட்குறியை இறைவனே என்று நினைந்து அன்பினால்‌ அலறி 
வீழ்த்து எழுந்த அதனைக்‌ கட்டித்தமுவினர்‌. 


௧௬, கல்லுங்‌ கடவுளாதல்‌ 


அற்றேற்‌, கல்வடிவினைக்‌ கடவுளாகக்‌ கருதியது அன்புடையார்‌ செயலாகுமோ 
வெனிற்‌ கூறுதும்‌: 


“மரத்தை மறைக்குது மாமத யானை 
மரத்தின்‌ மறைந்தது மாமத யானை 
பரத்தை மறைத்தது பராமுதற்‌ புதம்‌ 
பரத்தின்‌ மறைந்தது பார்முதற்‌ பூதம்‌” 


என்னும்‌ திருமந்திரச்‌ செய்யுளை உற்று நோக்குக. மரத்திற்‌ செய்த ஒரு யானையின்‌ 
வடிவத்தைப்‌ பார்க்கும்‌ ஒருவன்‌ அந்த யானையின்‌ உறுப்புக்களை மட்டும்‌ உற்று 
நோக்கிக்‌ கொண்டிருக்கும்‌ பொழுது “மரத்தைப்பற்றிய நினைவு' அறவே நீங்கப்பெற்று, 
அவ்வுறுப்புக்களின்‌ அழகினையும்‌ அமைப்பினையுமே உற்று நோக்கி வியந்த வண்ணமா 
யிருப்பன்‌. ஆனால்‌, அவ்வுறுப்புக்களை உற்றுநோக்கும்‌ எண்ணத்தினின்றும்‌ நீங்கு, 
அவ்வடிவம்‌ எந்த மரத்தினால்‌ அமைக்கப்பட்டதெனக்‌ கூர்ந்து பார்க்கையில்‌ யானை 
யைப்பற்றிய நினைவு ஓழியப்பெறுகன்றான்‌. அதுபோல்‌, இறை'வனது அடையாளமாக 
வைக்கப்பட்ட கல்லாகிய உருவத்தைக்‌ கண்டு, “ஈதென்னை கல்‌! இது கடவுளாகாது” 
என்று நினைவானுக்குக்‌ கடவுள்‌ நினைவு மறையும்‌: “இது கல்லாயினும்‌, இறைவனை 
நினைப்பதற்கேதுவாகிய அடையாளமாகப்‌ பெரியோர்களால்‌ வணங்கு வைக்கப்பட்டி 
ருத்தலால்‌ உலகெலாம்‌ உருவாய்‌ விளங்கும்‌ முதல்வனுக்கு இதுவும்‌ ஒரு திருமேனியா 
மென்று நினைந்‌ துருகுவானுக்கு இறைவன்‌ அதனினின்றே அருள்‌ வழங்குவன்‌; 
இவ்வுண்மை தெரித்தற்கே, 


“சொல்லினுஞ்‌ சொல்லின்‌ முடிவிலும்‌ வேதச்‌ சுருகயினும்‌ 
அல்லினும்‌ மாசற்ற ஆகாய்‌ தன்னிலும்‌ ஆய்ந்துவிட்டோர்‌ 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


இல்லினும்‌ அன்பரிடத்தினும்‌ ஈசனிருக்கு மிடம்‌ 
கல்லினுஞ்‌ செம்பினுமோ இருப்பான்‌ எங்கள்‌ கண்ணுதலே” 


என்று பட்டினத்தடிகள்‌ அருளிச்‌ செய்தனர்‌, இறைவனை மிகுந்த அன்போடு நினைந்துரு 
குவார்க்கு இறைவன்‌ விளங்கித்‌ தோன்றுவானே யன்றி, அவனை நினையமாட்டாதார்க்‌ 
குக்‌ கல்லிலுஞ்‌ செம்பிலுமிருந்து அருள்‌ செய்வா னல்லனென்‌ றருளினர்‌. இறைவனது 
அடையாளமாக வைக்கப்பட்ட அருட்குறியைக்‌ காணும்‌ போதே ௮ஃது இறைவனே 
என்று நினைந்து நினைந்து அவனிடத்தே பெருங்காதல்‌ கொள்வார்க்குக்‌ கல்லென்ற 
நினைவே வராது. 


௧௭. திருவுருவ வழிபாட்டின்‌ உண்மை 


இவ்வுண்மை அறிய மாட்டாதார்‌ பலர்‌ கல்லை வணங்குவதால்‌ என்ன பயன்‌? 
அறிவில்லாத கல்லிலும்‌ மண்ணிலுமா கடவுளிருப்பான்‌ என்று வழக்காடுகின்றனர்‌. 


தெருவிற்‌ கடக்கும்‌ ஒரு கல்லைக்‌ கடவுளென ஒருவருமே நினையார்‌: கல்லை 
எடுத்து அதைத்‌ இருமுழுக்காட்டிப்‌ பூவுஞ்‌ சந்தனமுஞ்‌ சாத்து ஒளி காட்டும்‌ போது 
தான்‌ அங்குக்‌ கடவுளிருப்பதாக நினைக்கின்றார்கள்‌: அப்போது தாம்‌ இருமுழுக்காட்டிய 
தும்‌ புச்சாத்தி வழிபட்டதும்‌ இறைவற்கேயன்றிக்‌ கல்லுக்கன்றென்று உணர்கின்றார்கள்‌. 
தெருவிற்‌ சிதறிக்‌ கக்கும்‌ ஒரு கல்லை நோக்கக்‌ “கல்லே! நீ என்‌ துன்பத்தை நீக்கி 
இன்பந்‌ தந்தருள்‌: பிறவிப்பிணி நீக்கு” என்று வேண்டுவார்‌ எவரேனும்‌ உளரோ? 
அங்ஙனம்‌ வேண்டுவோரை அறிவுகெட்ட பித்தரென்றன்றோ உரைப்பர்‌? தாய்‌ 
தந்தையர்‌ தம்‌ அருமைக்‌ குழந்தைகளை நிழலுருவெடுக்து (படம்‌ பிடித்து) அதற்கு 
அழகிய பொன்மினுக்குப்‌ புசிய சட்டம்‌ போட்டுக்‌ கண்ணாடியும்‌ அமைத்து அதனைச்‌ 
சுவரில்‌ தொங்க விடுகின்றார்கள்‌. தம்‌ பிள்ளைகள்‌ தம்மை விட்டு வெளியூரிலிருக்கும்‌ 
போது, அவர்கள்‌ தம்‌ பிள்ளைகளது புகைப்படத்தை உற்று நோக்கிய வண்ணமாயிருப்‌ 
பர்‌: அப்போது சட்டத்தையுங்‌ கண்ணாடியையுமா நினைப்பர்‌? இல்லை! இல்லை! 
அக்குழந்தைகளிடத்து வைத்த பேரன்பினால்‌ வெறு நிழலாய்‌ வாய்‌ பேசாது நிற்கும்‌ 
அவர்கள்‌ அடையாளத்தையன்றோ ஆவலொடு பலகாலும்‌ நோக்கு மகழ்வர்‌! 


ஓரிமைப்‌ பொழுதாயினுங்‌ கட்டுப்பட்டு நில்லாத நம்மனத்தை ஒரு வழியில்‌ 
நிறுத்த வேண்டுமாயின்‌, 


“உயிராவண மிருந்து உற்றுநோக்கி 
உள்ளக்கழியின்‌ உருவெழுதி 
உயிராவணஞ்‌ செய்திட்டு உன்கைத்தந்தால்‌ 
உணரப்படுவாரோடு ஓட்டிவாழ்குி 
அயிராவணம்‌ ஏறாது அ னேறேறி 
அமரர்நாடாளாதே ஆ।றுராண்ட 
அமிராவணமே என்‌ அம்மானே நின்‌ 
அருட்கண்ணால்‌ நோக்காதா ரல்லாதாரே” 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


என்றி அப்பர்‌ பெருமான்‌ அருளிய திருமொழிப்படி நினைவு ஒருப்பட்டு இறைவனை 
நினைந்து அவனது உருவை உள்ளத்தின்கண்ணே பதிய எழுதி, அவனை உற்று நோக்கிய 
வண்ணமாய்ப்‌ பேரன்பிற்‌ படிந்து நிற்கும்‌ மெய்யடியாரன்றோ அவனருட்குரியராவர்‌: 
ஏனையோர்‌ அதற்குரியராதல்‌ யாங்ஙனம்‌? இப்பெருஞ்‌ செயல்‌ நம்மன்னோர்க்கு இயலா 
தாயின்‌, 


“நிலைடெறுமறு எண்ணுதியேல்‌ நெஞ்சே நீவா 
நித்தலும்‌ எம்பிரானுடைய கோயில்புக்குப்‌ 
புலர்வதன்முன்‌ அலகட்டு மெழுக்கு பிட்டுப்‌ 
புமாலபுளைச தேத்திப்‌ புகழ்ந்து பாடித்‌ 
தயாரக கும்பிட்டுக்‌ கத்து மாடிச்‌ 
சங்கரா சயபோற்றி போற்றி யென்றும்‌ 
அலைபுனல்சோர்‌ செஞ்சடைஎம்‌ ஆத யென்றும்‌ 
ஆரூரா என்றென்றே அரை நில்லே” 


என்று அப்பர்‌ பெருமான்‌ அருளிச்‌ செய்தவாறு, இறைவனை நினைந்து, விடியும்‌ முன்‌ 
துயிலொழிந்‌ தெழுந்து, அவன்‌ எழுந்தருளியிருக்குங்‌ கோயிலிற்‌ சென்ற அதனைக்‌ கூட்டி 
மெழுகிப்‌ புமாலை தொடுத்து ஐயனுக்குச்‌ சாத்திப்‌ புகழ்ந்து பாடித்‌ தலைமீது கை 
கூப்பிக்‌ கும்பிட்டு அன்பின்‌ பெருக்காற்‌ கூத்தமாடி, அவன்‌ இருப்பெயர்களை ஆராமை 
யால்‌ அலறிச்‌ சொல்லி இறைவனிடத்தில்‌ தம்‌ உள்ளத்தை நிலை பெறச்செய்தல்‌ 
எல்லார்க்கும்‌ “எளிதில்‌' ஆவதொன்றாம்‌. இவ்‌ அன்பின்‌ செயல்களைச்‌ செய்து அதனால்‌ 
அன்பு மீதூரப்‌ பெற்று இறைவனருளைப்‌ பெற வேண்டுவார்க்கு இறைவனது திருவுருவ 
அடையாளம்‌ இன்றியமையாது வேண்டப்படுவ தொன்றா மென்க. 


இன்னும்‌, எல்லாம்‌ வல்ல பேரறிவுப்‌ பொருளாகிய இறைவனை அறிவில்லாத 
கல்லிலும்‌ மண்ணிலும்‌ வணங்குதல்‌ பொருந்துமோ எனிற்‌ பொருந்தும்‌. 


கல்லும்‌ மண்ணும்‌ இழிந்த பொருள்களாகா. மண்‌ திணிந்த இந்நிலத்தின்‌ 
மேலிருந்தன்றோ எல்லா உயிர்களும்‌ உயிர்‌ வாழ்கின்றன. உயிரையும்‌ உடம்பையும்‌ 
அறிவையும்‌ பாதுகாத்தற்கு வேண்டிய உணவுந்‌ தண்ணீரும்‌ பொன்னும்‌ மணியும்‌ 
இயற்கைக்‌ காட்சியும்‌ மண்ணினின்றுந்‌ தோற்றுவிக்கப்பட்டனவேயாகும்‌. உயிர்‌ 
அறிவுடைப்‌ பொருளாயினும்‌, அஃது உடம்பினுதவியும்‌ உடம்பி லமைந்த உறுப்புக்‌ 
களினுதவியுங்‌ கொண்டன்றி தானாகவே அறிவு விளங்கப்பெறாது. அறிவுடைய 
உயிர்களெல்லாம்‌ அறிவில்‌ பொருள்களி னுதவியின்றி அறிவு பெற வல்லன வாகா. 
ஆகவே, நம்‌ அறிவு வளர்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ உதவி செய்வனவாகுய கல்‌ செம்பு மண்‌ 
முதலியவைகளில்‌ வைத்து இறைவனை வழிபடுதல்‌ அவன்‌ கருத்துக்கு மாறாகாது. 
இறைவன்‌ எங்கும்‌ நிறைந்திருக்கன்றான்‌; அவனில்லாத பொருள்‌ ஏதுமில்லை என்று 
பேசுவோர்‌, அவன்‌ கல்லிலும்‌ மண்ணிலுங்‌ கலந்திருக்க மாட்டானென்று கூறுவாராயின்‌, 
அவர்‌ எங்கும்நிறைந்த இறைவன்றன்‌ பேராற்றலுக்கு இழுக்குத்‌ தேடுகன்றவரல்லரோ? 


எந்தப்‌ பொருளிலும்‌ இறைவன்‌ தானாகவே முனைந்து விளங்கத்‌ தோன்றுவான 
ல்லன்‌. அவனருளையே கண்ணாகக்‌ கொண்டு காணும்‌ மெய்யடியார்‌ காட்சி ஒன்றற்கே 
அவன்‌ புலனாகுந்‌ தன்மையன்‌. இவ்வுண்மை, 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


“மைப்படிந்த கண்ணாளுந்‌ தானுங்‌ கச்சி 

மயானத்தான்‌ வார்சடையான்‌ என்னினல்லால்‌ 
ஒப்புடைய னல்லன்‌ ஒருவனல்லன்‌ 

ஓர்னரனல்வன்‌ ஓர்‌ உவமனில்லி 
அப்படியும்‌ அந்நிறமும்‌ அவ்வண்ணமும்‌ 

அவனருளே கண்ணாகக்‌ காணினல்லால்‌ 
இப்படியன்‌ இந்நிறத்தன்‌ இவ்வண்ணத்தன்‌ 

இவன்‌ இறைவனென்று எழுதிக்காட்டொணாகே” 


என்று அப்பர்‌ பெருமானும்‌, 


“கனவினும்‌ தேவர்க்கு அரியாய்‌ போற்றி 
நனவினும்‌ நாயேற்‌ கருளினே போற்றி?” 


என்று மணிமொழிப்‌ பெருமானும்‌, அருளிச்‌ செய்தவாற்றால்‌ அறியப்படும்‌. 


தன்‌ மெய்யடியார்க்கு அருள்செய்யும்‌ பொருட்டே அவர்‌ நினைந்து வழிபடுங்‌ 
கல்லிலும்‌ மண்ணிலும்‌ இறைவன்‌ முனைத்துச்‌ தோன்றி நிற்பனாகலின்‌ அவன்‌ கல்லிலும்‌ 
மண்ணிலுங்‌ கலந்து நில்லானென்று சொல்லல்‌ பொருந்தாதாமென்‌ றறிக, 


கோயிலுக்குள்ளிருக்குங்‌ கல்‌ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகப்‌ பெரியோர்க 
ளால்‌ வைத்து வணங்கப்பட்ட திருவுருவம்‌ அகும்‌. ௮ஃது இறைவனை நினைந்து உருகி 
வழிபடுதற்கு வைத்த அடையாளமாகலின்‌ அதனைக்‌ கல்லென்று கொள்ளாமற்‌ 
கடவுளென்றே ஆராய்ந்து உணர்தல்‌ வேண்டும்‌. ஆதலாற்‌, கண்ணப்பர்‌ மலைமீதுருந்த 
இறைவனது அடையாளமாகிய திருவுருவைக்‌ கல்லென்னு நினையாமல்‌ இறைவனென்‌ 
றே நினைந்து உணர்வற்று உருக வழிபட்டமையால்‌, இறைவன்‌ அங்கு வெளிப்பட்டு 
நின்று அவர்க்கு அருள்‌ சுரந்தான்‌ என்க. 


௧௭, நல்வினை தீவினைகளின்‌ நிலை 


இனிக்‌, கண்ணப்பர்‌ மேலைப்‌ பல பிஜவிகளிலுஞ்‌ செய்த இருவினைகளிற்‌ றந்‌ 
இவினைக்கேற்ற இழிந்த குடியிற்‌ பிறந்தாரெனின்‌, அவர்‌ செய்த நல்வினை அவர்‌ தந்‌ 
இவினையைத்‌ தொலையாத தென்னை? எனில்‌, 


நல்வினைக்குள்ள ஆற்றலைவிடத்‌ தவினைக்கே ஆற்றல்‌ மிகுதி. நல்லவைகளையே 
செய்து ஒருவன்‌ நல்லாய்‌ வாழமுயல்வது பெரிதும்‌ உழைப்பினைத்‌ தருவதாகும்‌. 
குடித்தல்‌, பொய்‌ கூறல்‌ முதலியவைகளைச்‌ செய்தலோ மிக எளிதாகும்‌. பல ஆண்டுக 
ளாகப்‌ பாடுபட்டு அல்லும்‌ பகலும்‌ ஓயாமல்‌ நினைந்து நினேந்து அருமையாக எழுது 
வைத்த புத்தகமொன்றைச்‌ சிறிது நேரத்துக்குள்‌ கிழித்தெறிவது எத்தனை எளிது! 
அவ்வாறு செய்வதற்குத்‌ தவினை எத்துணை விரைவிற்‌ சூழ்கன்றது! என்றாலுந்‌, 
இவினையும்‌ முடிவில்‌ உயிர்களுக்கு நல்லறிவையே வருவிக்குன்றது. 


இவினையால்‌ அறிவு பெற்ற ஒருவனது கதையை ஈண்டெடுத்‌ தெழுதுவாம்‌: 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னே யிருந்த விவேகாநந்தர்‌ என்னும்‌ 
வடராட்டுப்‌ பெரியார்‌ வட நாட்டிலுள்ள ஒரு தெருவிற்‌ சில நாட்கள்‌ தொடர்பாகச்‌ 
செல்வாராயினர்‌. செல்லும்போதெல்லாம்‌ ஒரு வீட்டுத்‌ திண்ணையில்‌ ஒருவன்‌ படுத்‌ 
துக்கொண்டு சோம்பேறித்‌ தனமாய்‌ உருள்வதம்‌, உறங்குவது மாகவே இருப்பதைப்‌ 
பார்த்து வந்தார்‌, பிறகு ஒரு நாள்‌ அவர்‌ அவனை அணுகு “அப்பா! நீ ஏன்‌ இவ்வாறு 
படுத்தபடியாய்க்‌ டந்து உருள்கின்றாய்‌?” என்று கேட்டார்‌, அதற்கவன்‌ “ஐயா, எனக்கு 
வேறு வேலை ஒன்றுமில்லை; சாப்பிடுவதும்‌ உருள்வதும்‌ உறங்குவதுந்தான்‌ என்வேலை” 
என்றான்‌. அது கேட்ட அவர்‌, “நீ இவ்வாறிருத்தல்‌ நலமன்று: அது எழுந்துபோய்க்‌ குடி, 
இருடு, வேசி வீட்டுக்குப்‌ போ: உன்‌ நேரங்‌ கழிந்து விடும்‌.” என்றார்‌. அவன்‌ அவர்‌ 
கூறியவாறே செய்யத்‌ துவங்கினான்‌: குடித்து அறிவு மயங்கிப்‌ பிறரை ஏசுவதாலுந்‌ 
தருடுவதாலும்‌ அடிபட்டுத்‌ இருந்துனான்‌. வேசியும்‌ அவன்றன்‌ கைப்பொருளை அறவே 
பிடுங்கிக்‌ கொண்டு துன்புறுத்தவே உணவின்‌ பொருட்டு உழைத்துப்‌ பொருள்‌ தேடத்‌ 
துணிந்து அறிவுடையனானான்‌. 


கலப்‌ பாலில்‌ விட்ட ஒரு இறு தயிர்த்துளி அப்பால்‌ முழுதூங்‌ கெடுத்து விடுவது 
போல்‌, ஒருவன்‌ எவ்வளவு நல்லவனாய்‌ ஓழுகனாலும்‌, அவன்‌ மாட்டுப்‌ பொய்‌ 
சொல்வது மட்டு மிருந்தால்‌ அஃது அவன்‌ மாட்டுள்ள ஏனை நல்வினைகளை அறவே 
கெடுத்துவிடும்‌. தவினை நமக்கு அறிவை உண்டு பண்ணுவதால்‌ தவினைபையே செய்து 
நாம்‌ உயிர்‌ வாழ்ந்தால்‌ என்னை எனில்‌, கொடுந்‌ இவினை வலிய ஆற்றல்‌ உடையதாக 
லின்‌, குடி, கொலை, சூதாட்டம்‌ முதலியவைகளிற்‌ பழகியவர்களை ௮ஃது எளிதில்‌ 
விட்டகல்வதில்லை. அதிற்‌ பழகுகின்றவர்கள்‌ பெரும்பாலோர்‌ அறிவு கெட்டுக்‌ கொடு 
வினைக்‌ குள்ளாகி மடிகன்றனர்‌. 


தஇவினையானது நாம்‌ அறிந்தும்‌ அறியாமலுஞ்‌ செய்யுஞ்‌ செய்கையாலும்‌ உண்டாகி 
ன்றது. ௮ஃது அறித்து செய்வாரையும்‌ அறியாமற்‌ செய்வாரையும்‌ ஒரு படித்தாகவே 
பற்றித்‌ தொடரும்‌, 


௧௮, . கொலைத்‌ தவினைப்பயன்‌ 


சிற்றுபிர்களையோ பேருயிர்களையோ கொல்லுந்‌ தீவினையானது மக்கள்‌ 
எவ்வளவு நல்லராம்‌ ஓழுகனாலும்‌, அவர்களை அக்கொலைத்‌ தொழிலுக்காக ஒறாமல்‌ 
விடாது. கண்ணப்பர்‌ இறைவனிடத்து எவ்வளவு அன்பு கொண்டா ரானாலும்‌ அவர்‌ 
முன்னைப்‌ பிறவிகளில்‌ உயிர்களைக்‌ கொல்வது குற்றமென்பதை அறவே நினையா 
தருந்தமையின்‌, கொலைக்‌ தவினையாலே அவர்‌ வேடராய்ப்‌ பிறந்தன ரென்பதே 
பொருந்து மென்றறிக. கண்ணப்பர்‌ வேடராய்ப்‌ பிறந்து மேலும்‌ மேலுஞ்‌ செய்த 
சிற்றுயிர்க்‌ கொலையாலுந்‌ தவினை பெருகுமன்றோ? அங்நனமாக அவர்‌ ஈட்டிய தவினை 
ஓழியு முன்னரே, கொலையாற்‌ கொணர்ந்து அவர்‌ படைத்த ஊனையும்‌ ஏன்று கொண்டு 
மகிழ்வுடன்‌ அவரை இறைவன்‌ ஆட்கொண்டது முறையோ? என்பாரும்‌ பலர்‌, இதனை 
யும்‌ அராய்வாம்‌. 


கண்ணப்பர்‌ தாஞ்‌ செய்தது ஏதுங்‌ குற்றமுடைத்‌ தென்பதை உணரத்தக்க 
நிலையிலிருந்தாரல்லர்‌; என்றாலும்‌, அவர்‌ உயிர்களைக்‌ கொன்றதும்‌ அவற்றின்‌ ஊனைத்‌ 
தின்றதுங்‌ குற்றமேயாம்‌, அறியாக்‌ குழந்தை நெருப்பைக்‌ தொடினும்‌ நெருப்புச்‌ 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


சுடமன்றோ! ஆதலால்‌, அவர்‌ உணராது செய்த இற்றுயிர்க்கொலை அவர்க்கொரு 
தவினையே யாமென்பதும்‌ அவர்‌ ஏழை உயிர்களைக்கொன்று அவற்றின்‌ ஊனைத்துன்றது 
இறைவன்‌ கருத்துக்கு மாறானதேயாமென்பதுந்‌ தண்ணம்‌. கண்ணப்பர்‌ படைத்த 
ஊனை இறைவன்‌ ஏற்றனன்‌ என்று சொல்லுதலும்‌ பொருந்தாது. ஒருவரிடத்து மிகுந்த 
அன்பு காட்டும்‌ நண்பர்‌ தாம்‌ உண்ணும்‌ உணாப்பண்டங்களைத்‌ தம்‌ நண்பர்க்கு முதலிற்‌ 
கொடுத்த அவர்கள்‌ அவற்றை உண்ட பின்னரே தாம்‌ மிஞ்சியதை உண்டு மகிழ்வர்‌. 
இது போற்‌, கண்ணப்பருந்‌ தமக்கு மிகச்‌ சிறந்த உணவான முள்ளம்பன்றி, மான்‌, 
மரை, கடம்பை முதலான உயிர்களின்‌ ஊனை நெருப்பில்‌ வதக்கிச்‌ சுவை மிகுந்த 
வற்றைப்‌ பார்த்து முதலிற்‌ சிவபிராற்குப்‌ படைத்து அதன்‌ பிறகு மிஞ்சியதைத்‌ தாம்‌ 
துன்பராயினார்‌. இன்னும்‌, சிறக்க அறிவுடையார்‌ ஒருவரிடத்து மிகுந்த அன்புவைத்த 
அறிவு குறைந்த நண்பரொருவர்‌ அவ்‌ அறிவுடையார்‌ விரும்பும்‌ பண்டத்தைக்‌ கூர்ந்து 
நினையாமற்‌ றாம்‌ சிறப்பாக உண்ணுமவைகளையே அவர்‌ முன்‌ வைத்து ஏற்குமாறு உளங்‌ 
கனிந்து அன்போடு வேண்டுவர்‌: அப்போது அவ்‌ அறிஞர்‌ என்‌ செய்வர்‌! அப்பண்டங்கள்‌ 
தாம்‌ ஏற்கத்‌ தகாதன வாயினும்‌, தம்‌ அருமை நண்பரது பேரன்புக்காக அவரை 
வருத்த மனமில்லாமல்‌, அவைகளை வாங்க அவரறியாமற்‌ பிறர்க்குக்‌ கொடுப்பர்‌. 
இன்னும்‌, தன்னிடத்து அன்புமிக்க தன்‌ இனிய மகவு தன்‌ கையிற்‌ கிடைத்த ஒரு 
பண்டத்தை எடுத்துத்‌ தன்‌ வாயில்‌ வைத்து உண்ணும்படி. வேண்டும்போது, 
தாயானவள்‌ மிகுந்த மகழ்ச்சியோடு அதனை வாங்கு ௮ஃது உண்ணத்தக்கதாயின்‌ 
உண்டு விடுகின்றாள்‌: உண்ணத்‌ தகாததாயின்‌ அதனை உண்பதுபோற்‌ காட்டிப்‌ புறத்தே 
மறைத்து வைத்து அம்மகவினை மழைச்‌ செய்கின்றாள்‌. ௮து போற்‌, கண்ணப்ப நாயனார்‌ 
படைத்த ஊனையும்‌ இறைவன்‌ உண்மையில்‌ ஏற்றனன்‌ அல்லன்‌ என்று உணர்தல்‌ 
வேண்டும்‌, 


௧௯. கொலைத்‌ தவினையை நீக்கிச்‌ சிவபிரான்‌ 
கண்ணப்பரை ஆட்கொண்டமை 


இனிக்‌ கண்ணப்பரது கொலைத்திவினையை ஒழித்த பிறகே இறைவன்‌ அவரை 
ஆட்கொண்டனன்‌ என்பதூஉஞ்‌ சிறிது காட்டுவாம்‌. தமது பிள்ளைக்காலத்திருந்தே பிற 
உயிர்களை வேட்டையாடிக்‌ கொலைசெய்த போதெல்லாம்‌ அவ்வுயிர்கள்‌ அடைந்த 
கொடுந்துன்பத்தைக்‌ கண்ணப்பர்‌ சிறிதும்‌ உணர்ந்திலர்‌. இவ்வாறு தான்‌ சிறிதும்‌ 
உணராமல்‌ வழக்கமாய்ச்‌ செய்து போந்த கொலைத்‌ தொழிலாற்‌ பிற உயிர்கள்‌ அடைந்த 
பெருந்துன்பத்தைக்‌ கண்ணப்பரும்‌ அடைந்தாலன்றி அவரைப்பற்றிய அத்தீவினே 
சிறிதும்‌ ஒழியாது. அத்தவினை ஒழிக்க பிறகுதான்‌ இறைவனும்‌ அவரை ஆட்கொள்ளு 
தற்குரியன்‌. இதுகுறித்தே, எல்லாம்‌ வல்ல சிவபெருமான்‌ கண்ணப்பரின்‌ பேரன்பை 
உலகத்தார்க்குப்‌ புலப்படுத்துமாறும்‌, அவர்‌ அது காறுஞ்‌ செய்து வந்த கொலைத்‌ 
தொழிலின்‌ தவினையை நிக்குமாறும்‌ தன்‌ திருக்கண்ணிற்‌ குருதிவடிவது போற்‌ 
காட்டினான்‌. இது கண்ட கண்ணப்பர்‌ பெரிதுங்‌ கலங்கி, “எம்பெருமான்‌ கண்ணுக்கு 
வந்த இந்நோயை யான்‌ எவ்வாறு தீர்ப்பேன்‌” என்று பலவாறு எண்ணி எண்ணி 
எவ்வளவோ முயன்று எத்தனையோ மருந்துகள்‌ கொணர்ந்து இறைவனது கண்ணில்‌ 
அப்பியும்‌, அவற்றால்‌ சிறிதும்‌ நலம்‌ உண்டாக வில்லை. இது கண்ட கண்ணப்பர்‌ மேலும்‌ 
மேலும்‌ ஆற்றொணாத்‌ துயரமடைந்து முடிவில்‌ “எனுக்கு ஊனையிடுதலே மருந்தா” மெனக்‌ 
கொண்டு, ஆண்டவன்‌ பக்கத்தே சென்று தமது கூரிய அம்பின்‌ முனையாற்‌ றமது 
கண்ணைக்‌ குத்திக்‌ கல்லி எடுத்தார்‌. எடுத்த அந்நேரத்தில்‌ அவரது உயிர்‌ எவ்வளவு துடி 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


துடித்துருக்கும்‌. பிற உயிர்களைக்‌ தம்‌ உணவுக்காகக்‌ கூரிய அம்பாற்‌ குத்திக்‌ 
கொன்றபோது அவை எவ்வளவு துன்புத்திருக்கும்‌! இவ்வாறு கண்ணப்பர்‌ தமது 
கண்ணைப்‌ பேர்த்தெடுக்கையில்‌ அவைபோற்றுன்புற்று அவ்வுயிர்களின்‌ அன்பத்குற்கு 
ஈடு கொடுத்தனால்லரோ! 


நம்‌ உடம்பிலுள்ள உறுப்புக்க ளெல்லாவற்றிலும்‌ மிகச்‌ சிறந்தது கண்ணே ஆகும்‌. 
கண்ணின்‌ வாயிலாகத்‌ தான்‌ நம்‌ மன அறிவு மிகவும்‌ புலப்பட்டுத்‌ தோன்றுகின்றது, 
மற்ற உறுப்புக்க ளெல்லாஞ்‌ செவ்வையாக நிரம்பப்‌ பெற்றவன்‌ ஒருவனுக்குக்‌ கண்‌ 
மட்டும்‌ இல்லையானால்‌, அவன்‌ அக்குறையை ஏனைய உறுப்புக்களால்‌ தீர்த்துக்‌ 
கொண்டு அறிவும்‌ மகிழ்ச்சியும்‌ அடைவனோ? ஒரு சிறு தூசு விழுந்தாலும்‌ ௮து பொறாமற்‌ 
கண்‌ மிகவுந்‌ துடிதுடித்துத்‌ துன்பறுகின்றது: இங்ஙனம்‌ மிகவும்‌ நுட்பமான உணர்வு 
வாய்க்கப்‌ பெற்ற கண்ணைச்‌ வெபிரானுக்காகப்‌ பேர்த்தெடுத்த அவர்தம்‌ பேர்‌ 
அன்பின்‌ நிலையை உற்று நோக்குங்கள்‌! மேலும்‌, விலங்குகள்‌ முதலிய இற்றுயிர்கள்‌ 
பிறராற்‌ கொல்லப்படுகின்றன. அப்போது அவற்றிற்கு உண்டாம்‌ துன்பத்துனும்‌, ஒருவர்‌ 
தம்‌ உடம்பைத்‌ தாமே சிதைக்குந்‌ துன்பம்‌ எவ்வளவு கொடியதாயிருக்கும்‌! 
கண்ணப்பர்‌ தம்‌ கையினால்‌ தம்‌ கண்ணைப்‌ பேர்த்தெடுக்கையில்‌ அஃது எத்தனைக்‌ 
கொடுந்துன்பந்‌ தந்திருக்கும்‌! அல்லதூஉம்‌, ஒருவன்‌ தனக்கு நேர்ந்த பற்பல இடர்களி 
னின்றுந்‌ தான்‌ நீங்கல்‌ வேண்டித்‌ தன்‌ கழுத்தை வெட்டியோ, ஒரு கிணற்றில்‌ விழுந்தோ 
கழுத்திற்‌ கயிறிட்டு இறுக்கியோ உடனே தன்‌ உயிரைப்‌ போக்க விடுகின்றான்‌: 
இங்ஙனம்‌ உடனே மாய்வதால்‌ அவன்‌ அத்துன்பத்தை நீள அடைதற்கு இடமில்லையாய்‌ 
விடுகன்றது. ஆனாற்‌, கண்ணப்பரோ தம்‌ உடம்பின்கண்‌ உயிரும்‌ உணார்வுஞ்‌ 
செவ்வையாயிருக்கும்போதே தமது துன்பத்தைக்‌ கருதாது, சிவபிரானுக்காகத்‌, தங்‌ 
கண்ணைப்‌: பேர்த்தெடுத்தனர்‌. ஐயகோ! அங்ஙனம்‌ தமது கண்ணைத்‌ தாமே பிடுங்கிய 
கொடுந்‌ துன்பம்‌ தொடர்பாக நீடித்திருந்திருக்குமன்றோ? இச்‌ சொல்லொணாத்‌ துயர 
த்தையும்‌ ஒரு பொருட்‌ படுத்தாது இறைவனது கண்‌ நலமடைவ தொன்றையே கருதிச்‌ 
செய்து, அங்ஙனந்‌ தாம்‌ கருதியபடியே பெருமானது கண்‌ நலம்‌ பெறக்கண்ட பெருங்‌ 
களிப்பால்‌ ஆடிப்பாடி மெய்ம்‌ மறந்து அளவிலா உவகை எய்தினர்‌! 


அவ்வளவில்‌ இறைவன்‌ அவரை விட்டனரா? இல்லை. கண்ணப்பர்‌ தமது ஒரு 
கண்ணைக்‌ கல்லி எடுத்த பின்னும்‌, பெருமான்றன்‌ மற்றொரு கண்ணிலுங்‌ குருதி 
ஓழுகுமாறு செய்தனன்‌. ௮து கண்டு முதலிற்‌ பெரிதுங்‌ கலக்க முற்ற கண்ணப்பர்‌ 
பின்னுந்‌ தமக்கு மற்றொரு கண்‌ உளதாதல்‌ உணர்ந்து பேரு வகை கொண்டனர்‌; 
உடனே தமது இடதுகாற்‌ பெரு விரலை இறைவனது நோய்கொண்ட மற்றொரு கண்‌ 
ணில்‌ அடையாளமாக வைத்துக்‌ கொண்டு, தமது மற்றைக்‌ கண்ணையுங்‌ கூரிய அம்பின்‌ 
முனையாற்‌ குத்தி எடுக்கக்‌ துவங்கினார்‌; அப்போதுதான்‌ அவர்‌ ௮து காறுஞ்‌ செய்து 
போந்த கொலைத்‌ இவினை முற்றும்‌ ஒழிந்தது! அங்ஙனம்‌ ௮ஃதொழிதற்‌ கேதுவாய்ப்‌ 
பெருகிய கரை கடத்த அன்பினாற்‌ றூயராய்‌ விளங்கிய கண்ணப்பரை மேலும்‌ மேலுந்‌ 
துன்புறுத்த அருளே வடிவமான இறைவன்‌ இசையானாய்‌ “நில்லு கண்ணப்ப! நில்லு 
கண்ணப்ப, என்‌ அன்புடைத்‌ தோன்றல்‌ நில்லு கண்ணப்ப” என மும்முறை கூறித்‌ தன்‌ 
துருத்கையாலே அவரைத்‌ தடுத்தாட்‌ கொண்டனன்‌! 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


௨௰. ஊன்‌ உண்பாரை இறைவன்‌ 
துன்பத்தற்‌ படுப்பிப்பன்‌ 


இவ்வாறாகத்‌, தன்னிடத்துக்‌ கரை கடந்த அன்பு கொண்ட கண்ணப்பர்‌ ஊன்‌ 
தின்ற குற்றத்தையும்‌ இறைவன்‌ ஒப்புக்‌ கொண்டிலனாய்‌, அக்குற்றந்‌ இரும்‌ பொருட்டே, 
அவர்‌ தமது கண்ணைக்‌ தாமாகவே பேர்த்தெடுத்து அப்புமாறுசெய்து, அவரை 
ஆட்கொண்டிருக்கக்‌ கண்ணப்பரது அன்பில்‌ ஒரு தினையளவாயினும்‌ வரப்பெறாமல்‌ 
நாடோறும்‌ உணவுக்காக இரக்கமின்றிப்‌ பிற உயிர்களைக்‌ கொன்று இன்னும்‌ ஏனை 
மக்களை நம்பெருமான்‌ ஒறாமல்‌ விடுவனோ? ஒரு காலும்‌ விடான்‌. இறைவன்‌ அவர்க 
ளைப்‌ பல பிறவிகளிலும்‌ பிறப்பித்து அவர்கள்‌ அறிவு பெறும்‌ வரையில்‌ ஒறுப்பானென்‌ 
பதுற்‌ றடை யுண்டோ கூறுமின்கள்‌! 


“ஊனுக்கு ஊனிடல்‌ வேண்டும்‌” என்று கண்ணப்பர்‌ கூறியதைப்‌ பெரியபுராணங்‌ 
கூறுவதால்‌ நம்முடைய ஊனுடம்பை வளர்ப்பதற்கும்‌ பிற உயிர்களின்‌ ஊனை உட்கொள்‌ 
ளல்‌ வேண்டுமென்பாரும்‌ உளர்‌. வேட்டுவகுலத்தற்‌ பிறந்து எனுண்‌ தொழிலிற்‌ பழகிய 
வர்‌ தம்‌ அறிவுக்குஞ்‌ செயலுக்கும்‌ ஏற்றபடி “எனுக்கு ஊனையிடு” என்பரே யல்லாமல்‌, 
மேன்‌ மக்கள்‌ அங்ஙனம்‌ உரையார்‌. 


ஊனைத்‌ இன்னாமற்‌ காய்‌ கனிகளையே உட்கொண்டு தம்‌ உடம்பைப்‌ பாதுகாப்‌ 
பார்‌ உலகில்‌ எண்ணுக்கடங்காம லிருக்கன்றனரே! இவ்வுனடம்பு பிற உயிர்களின்‌ 
ஊனைத்‌ குன்றாலன்றி வளராதாயின்‌, அதனைத்‌ தின்று வாழ்தல்‌ பொருந்தும்‌ என்னலாம்‌. 
ஊனுணவு கொள்ளும்‌ மக்களோ பெரும்பாலும்‌ அன்பும்‌ அருளுங்‌ கெட்டுத்‌, தம்‌ 
உடம்பும்‌ வலிவிழந்து பலவகை நோய்க்கும்‌ ஆளாகி அழிகுன்றனர்‌! 


ஆராய்ச்சி முடிவு 


கண்ணப்பரோ இவபிரான்றன்‌ கண்ணானது நலமடைதல்‌ வேண்டுமென்னும்‌ 
நல்லெண்ணத்குனாற்‌ றந்‌ நலங்கருதாமற்‌ றமது ஊனாகிய கண்ணைப்‌ பேர்த்‌ தெடுத்து 
இறைவன்‌ கண்ணில்‌ அப்பினர்‌. ஆனால்‌, ஊனுண்ணும்‌ மக்களோ தம்‌ நாச்‌ சுவைக்கத்‌ 
தன்று தமது பாமுடலைப்‌ பெருக்கச்‌ செய்வதற்காகப்‌ பிற உயிர்களைக்‌ கொல்கன்றார்‌ 
களாதலால்‌, தாம்‌ செய்யும்‌ அக்கொலையால்‌. வருங்‌ கொடுந்தவினையை மறைக்கும்‌ 
பொருட்டே “ஊனுக்கு ஊனையிடு” என்னுஞ்‌ சொல்லைக்‌ கூறிப்‌ பிறரை ஏமாற்றி 
வருகின்றனர்‌: ஆதலால்‌ அவர்‌ தம்‌ பயனில்‌ உரைகள்‌ ஏற்கற்பாலன அல்ல என்க. 
கண்ணப்பரது உயர்ந்த அன்பு நிலை ஏனை அடியார்களது அன்பு நிலையை விட மிகச்‌ 
சிறந்ததாகும்‌. உறுப்புக்களில்‌ மிகச்‌ சிறந்ததும்‌ நுண்ணுணர்வு வாய்ந்ததுமான 
கண்ணைப்‌ பேர்த்தெடுத்துத்‌ தந்து இறைவனைத்‌ தம்‌ அன்பு வலையில்‌ அகப்படுத்திய 
கண்ணப்பரைப்‌ பெரியோர்கள்‌ எல்லாரும்‌ வியந்து வழிபட்டுப்‌ பாடிப்போக, 
அப்பெருமானாரது அன்பின்‌ நிலையை உணமரமாட்டாதார்‌ கூறும்‌ வெற்றுரைகளை ஒரு 
பொருட்படுத்தாது அவர்போல்‌ இடையறாத பேரன்பு கொண்டு இறைவனருளை 
எல்லாரும்‌ நாடிப்‌ பிழைப்பாராக! 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


துருக்காளத்குக்‌ காட்சி 


உலக இயற்கைக்‌ காட்சிகளைக்‌ கண்டு மகிழுமாறும்‌ இறைவனை வணங்குமாறும்‌ 
தருக்காளத்திக்குச்‌ சென்றோம்‌. யாங்கள்‌ விரும்பியபடி. கோயிலுக்‌ கருகாமையில்‌ 
உள்ள ஒரு சத்திரத்திற்‌ தங்கினோம்‌. மறுநாட்‌ காலை ஏழுமணிக்கு அங்கே ஒன்றன்மேல்‌ 
ஒன்றாயும்‌, தொடர்பாயும்‌ உள்ள பல மலைகளைச்‌ சென்று கண்டோம்‌. அவற்றுள்‌ 
ஒன்றின்‌ மேற்போய்‌ அம்மலைச்‌ சூழலின்‌ நடுவே காணப்பட்ட ஓர்‌ அழகிய ஒரு பள்ளத்‌ 
தாக்கனைப்‌ பார்த்து அதில்‌ இறங்கிப்போனோம்‌. அப்பள்ளத்தின்‌ அழகிய நிலப்பரப்பா 
னது ஏறக்குறைய ஒருகல்‌ சுற்றளவு உள்ளதா யிருந்தது. அவ்வழகிய நிலப்பகுதிபைப்‌ 
பாதுகாப்பதற்கு அமைத்துவைக்கப்பட்ட மதிற்‌ சுற்றைப்போல அம்மலைச்‌ சூழல்கள்‌ 
தோன்றின. அப்பள்ளத்தாக்கின்‌ நடுவே அழகுய படித்துறைக ளமைந்த ஒரு பெரிய 
குளமும்‌, பழைய நாளிலே அமைக்கப்பட்ட தொன்றாய்க்‌ காணப்பட்டது. அக்குள 
த்தின்‌ தண்ணீர்‌ பளிங்குபோல்‌ தெளிந்திருந்தது. அதன்‌ நீர்மட்டத்தில்‌ அங்கு மிங்கும்‌ 
படர்ந்து மிளிரும்‌ அழகிய தாமரை இலைகளின்மீது வெண்மையான்‌ கொக்குகள்‌ 
அமர்ந்துகொண்டு, தம்மை உணவுக்காக இரக்கமின்றிச்‌ கட்டுக்‌ கொல்லும்‌ கொடிய 
மாந்தர்‌ அங்கு வருவதின்மையால்‌ சறிதும்‌ அச்சமின்றி மகழ்ந்திருந்தன. அக்குளத்தின்‌ 
நடுவே பழமையாகக்‌ கட்டப்பட்ட ஓரழகிய சிறு மண்டபம்‌ இருந்தது. அதன்‌ மேல்‌ 
காட்டுப்‌ புஞ்செடிகள்‌ மிக நெருங்கி வளர்ந்துருந்தமையும்‌, அச்செடிகளிற்‌ கொத்துக்‌ 
கொத்தாகப்‌ புத்துருந்த பல நிற மலர்களின்மேல்‌ சிறு சிறு தேன்‌ குருவிகள்‌ சரேலெ 
னப்‌ பறந்துவந்து அப்புக்களின்‌ இனிய தேனைப்‌ பருகக்‌ கொண்டிருந்தமையும்‌ எங்கள்‌ 
உள்ளத்தைக்‌ கவர்ந்தன. இன்னும்‌ அம்மண்டபத்துன்‌ மேல்‌ விளிம்புகளிலுள்ள புதை 
களில்‌ சாம்பல்‌ நிறம்‌ வாய்ந்த புறாக்கள்‌ கூட்டங்‌ கூட்டமாய்‌ இருந்தன. அப்பறாக்களிற் 
சில தாய்ப்‌ புறாக்கள்‌, தாம்‌ பொரித்த குஞ்சுகளைப்‌ பாதுகாக்கும்படி தத்தம்‌ கூடுகளி 
னருகே அச்சமின்றி வரிசை வரிசையாக இருந்து காத்துக்‌ கொண்டிருந்தன. 
அப்போது ஆண்‌ புறாக்கள்‌ வெளியே எங்கெங்கோ சென்று அலைந்து திரிந்து தம்‌ 
உணவைச்‌ சுருக்கி இரைதேடி, அவ்‌ விரையை மிகவுங்‌ கருத்தோடு அலகில்‌ கெளவிக்‌ 
கொண்டு விரைந்து வந்து வாய்‌ திறந்தபடியாய்‌ எதிர்நோக்கும்‌ தம்‌ குழவிகட்குத்‌ தந்து 
அவைகளின்‌ பசியை ஆற்றின. அங்குள்ள கூடுகள்‌ ஒன்றில்‌ ஒரு தாய்ப்‌ புறாவுக்குப்‌ பல 
குஞ்சுகள்‌ இருந்தன. அவைகள்‌ பெரியனவாக இருந்தமையின்‌ ஆண்‌ புறா வெளியே 
சென்று கொண்டுவந்து தந்த உணவு அவைகட்குப்‌ போதவில்லை: அதனாற்‌ குஞ்சுகள்‌ 
இரைச்சலிடக்‌ கூட்டினருகே காவலிருக்த தாய்ப்புறாவும்‌ விரைந்து தன்‌ கணவனோடு 
பறந்து செல்வதைக்‌ கண்டு யாங்கள்‌ முதலில்‌ வருத்தமுற்றோ மாயினும்‌, சிறிது நேரத்‌ 
தில்‌ அத்‌ தாய்ப்பறாவும்‌ இரையெடுத்துவந்து அவற்றின்‌ வாயில்‌ ஊட்டிப்‌ பசி தணித்த 
தனைப்‌ பார்த்து வியப்பும்‌ அடைந்தோம்‌. அவ்வளவு பகுத்தறிவையும்‌, அன்பையும்‌ 
அப்பறவைகட்கும்‌ தந்துதவிய எல்லாம்‌ வல்ல இறைவனது அருட்‌ பெருக்கத்தையும்‌ 
இரக்கத்தையும்‌ நினைந்து நினைந்து உருகினோம்‌! 


இனி அப்பெரிய குளத்தின்‌ கரையில்‌ நிறைந்து நின்ற மாமரங்களும்‌, நாவல்‌ 
மரங்களும்‌, விளாமரங்களும்‌ குளிர்ந்த நிழலைத்‌ தந்தன. அந்நிழலிலிருந்து யாங்கள்‌ 
சிறிது இளைப்பாறிக்‌ கொண்டிருந்தபோது, ஓர்‌ இணிய பறவைக்‌ குரலோசையைக்‌ 
கேட்டோம்‌. அவ்வோசை எங்கிருந்து வருகின்ற தென்பதை அறிய அங்குமிங்கும்‌ 
மரங்களினாடே உற்று நோக்கினோம்‌. அப்போது யாங்கள்‌ அமர்ந்திருந்த 
பாறையினருகே இருந்த மரத்தின்‌ ஒரு சிறிய களையிலிருக்க ஒரு புள்ளிக்‌ குயிலினது 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


ஓசையே அதுவென்றறிந்து மகழ்ந்தோம்‌. பின்‌, மாணிக்கவாசகப்‌ பெருமான்‌ 
குயிலினங்களைக்‌ கூவிச்‌ சிவபிரானைக்‌ குழைந்து குழைந்து உருகப்‌ பாடிய 
குயிற்பத்தையும்‌ பாடினோம்‌, 


அதற்‌ சில பாக்கள்‌:- 


தேன்பழச்‌ சோலை பயிலுஞ்‌ சிறுகுயி லேயிது கேள்நீ 
வான்பழித்‌ இம்மண்‌ புகுந்து மனிதரை யாட்கொண்ட வள்ளல்‌ 


லூன்பழித்‌ துள்ளம்‌ புகுந்தென்‌ னுணர்வதுவாய வொருத்தன்‌ 
மான்பழித்‌ தாண்ட மென்னோக்கி மணாளனை நீவரக்‌ கூவாய்‌. 


இன்பந்‌ தருவன்‌ குயிலே யேமுல கும்முழு தாளி 

அன்ப னமுதளித்‌ தூறும்‌ ஆனந்தன்‌ வான்வந்த தேவன்‌ 
நன்பொன்‌ மணிச்சுவ டொத்த நற்பரி மேல்வரு வானைக்‌ 
கொம்பின்‌ மிழற்றுங்‌ குயிலே கோகழி நாதனைக்‌ கூவாய்‌. 


பிறகு அங்கே எம்‌ எதிரிலிருந்த அவ்வாவியின்‌ நீரைப்‌ பருயெபின்‌ அக்குளத்தில்‌ 
வெயிலின்‌ ஒளியில்‌ மினு மினுவென்று துள்ளித்‌ துள்ளிப்‌ பிறழ்ந்து ஓடும்‌ கயல்‌ மீன்களை 
ஒரு வேட்டுவப்‌ பெண்‌ கையாற்‌ பிடிக்கு எவ்வளவோ முயன்றும்‌, ஒருகால்‌ அவை 
அவள்‌ கையிலகப்பட்டும்‌, பிறிதொருகால்‌ உடம்பின்‌ வழு வழுப்பில்‌ அவள்‌ கைகளினி 
ன்றும்‌ வழுவியும்‌ ஓடின. இக்காட் களை நோக்கியபின்‌ &ழேயுள்ள காளத்தி இறைவர்‌ 
கோயிலை அடுத்துள்ள ஒருமலை முகட்டை நோக்கு ஏறிச்‌ சென்றோம்‌. அம்முகட்டை 
அடைந்தபோது, அங்கே பரந்த ஒரு மேட்டு நிலத்தன்மேல்‌ மிகப்‌ பழைய காலத்தே, 
அதாவ ௮ (2000). இரண்டாயிர ஆண்டுகட்கு முன்னரே கட்டப்பட்ட ஒரு சிறு கோயிலும்‌, 
அக்கோயிலில்‌ இறைவன்‌ ஒளி வடிவினது அடையாளமாக வைக்கப்பட்ட அருட்குறி 
(சிவலிங்கம்‌) யும்‌ இருக்கக்‌ கண்டோம்‌, அவ்‌ அருட்‌ குறியைக்‌ திருமுழுக்‌ (அபிஷேகம்‌) 
காட்டக்‌ குருக்கள்‌ அக்கோயிலுக்கு வருவதில்லை என்பகதுறிந்து மிக மகழ்ந்தோமாயி 
னும்‌, யாங்கள்‌ இதை முன்னமே அறிந்திருக்தால்‌ முன்‌ குறித்த குளத்துனின்றும்‌ புவும்‌ 
நீருங்‌ கொண்டுவந்து, அருட்குறிக்குத்‌ இருமுழுக்காட்டிப்‌ பூவுஞ்‌ சூட்டி யிருக்கலாமே 
என்று நினைந்து வருந்தினோம்‌. அவ்வழயை சிறு கோயில்‌ ஒரு பெரிய ஆலமரத்தின்‌5ழ்‌ 
அமைந்ததாகும்‌. அக்கோயிலிலுள்ள அருட்குறியை அன்பினாற்‌ குழைந்து குழைந்து 
உருகி வழிபட்ட கண்ணப்ப நாயனாரது மிகப்‌ பழைய திருவுருவம்‌ அமைந்த மற்றொரு 
சிறு கோயிலும்‌ அதனருகேயிருந்தது. மக்களின்‌ சேர்க்கையும்‌ அவரது இச்செயலும்‌ 
அணுகப்பெறாது, தனித்து உயர்ந்த ஒரு மலையுச்சியில்‌ இறைவனது அடையாளத்தை 
யும்‌, அவனை உண்மை யன்பால்‌ வழிபட்ட அடியவர்‌ உருவத்தையுங்‌ காண்பது, சொல்ல 
இயலாத ஓர்‌ அன்பினையும்‌ உருக்கத்துனேயும்‌ எம்‌ உள்ளத்தே தோற்றுவித்தது. 
உயர்ந்தோங்கும்‌ இத்தகைய தனியிடமே கடவுள்‌ உவந்திருத்தற்கு ஏற்றதென்பது எமக்‌ 
குப்‌ புலனாயிற்று. இறைவனை வணங்கத்‌ தக்க தனியிடத்தைக்‌ கண்டதும்‌ நெஞ்சங்‌ 
குவிந்து ஆறுதல்‌ பெற்று அவனை வணங்கிப்‌ பாடி. வழுத்தினோம்‌. அந்‌ நேரத்தில்‌ 
யாங்கள்‌ வானுலகத்தில்‌ கடவுளோடு இருப்பதாகவே எண்ணப்‌ பெற்றோம்‌. இவ்வாறு 
உலக நினைவினின்றும்‌ சிறிது விடுபட்டிருந்தோமாயினும்‌, பின்‌ சிறிது ரேரத்திற்கெல்‌ 
லாம்‌ மறுபடியும்‌ எப்படியோ பையப்பைய உலக நினைவு வரப்பெற்றோமாய்க்‌ 
கடவுளையும்‌ கண்ணப்பரையும்‌ வணங்கிப்‌ பிரிந்து பின்‌ கீழ்நோக்கி இறங்கினோம்‌. 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


இவ்வாறு நாங்கள்‌ இறங்கு வரும்போது, அங்கங்கே சிறிது நேரம்‌ நின்று நின்று 
அம்மலையின்‌ 8ழ்த்தோன்றும்‌ அரியகாட்சியின்‌ அழகை வியந்து உரையாடினோம்‌! கீழ்‌ 
உள்ள பெரிய சிவபிரான்‌ கோயிலானது ஓரழகய ஆற்றங்கரையின்மீது அமர்ந்து, 
மேலிருந்து காணும்‌ எமக்குச்‌ சிறிய அளவினதாய்த்‌ தோன்றியது. ஓர்‌ ஊரை உண்டாக்கு 
வதற்கு முன்‌ ஓவியக்காரன்‌ அப்பெரிய ஊரினளவை ஒரு சிறிய கடிதத்தில்‌ வரைந்து 
காட்டினால்‌, அத்தோற்றமானது எவ்வளவு சிறியதாக நம்‌ கட்புலனுக்குக்‌ காணப்படு 
மோ அதைப்போலவே அப்பெரிய ஊரும்‌, சிவபெருமான்‌ கோயிலும்‌ இறுத்து 
விளங்கின. பின்‌ ஆங்காங்கு அவ்வுருக்குப்‌ புறம்பே பயிரிடப்பட்டிருக்கும்‌ பச்சைப்‌ 
பசேலென்ற வயல்‌ நிலங்கள்‌ பச்சைப்‌ பட்டாடை விரித்தாற்போல்‌ பகலவன்‌ 
கதிரொளியால்‌ மினுமினுப்புடன்‌ விளங்கின. பின்னும்‌ அவ்வுரின்‌ கோயிலுக்கு அருகே 
கதிரவன்‌ ஒளிவிட்டுக்‌ திகழும்‌ பொன்‌ முகலியாற்றின்‌ தோற்றமானது ஒரு வெள்ளிக்‌ 
கம்பிபோல்‌ காணப்படுவதாயிற்று, இன்னும்‌, அவ்வாற்றின்‌ இடை இடையே நீரைத்‌ 
தடுத்து மடைகளின்‌ வழியே வயல்கட்கு நீர்‌ பாய்ச்சும்‌ மள்ளர்களும்‌, மற்றொரு 
பக்கத்தே அறுப்பறுத்த நிலங்களில்‌ மேயும்‌ ஆடுமாடுகளும்‌ சிறு சிறு பாவைகள்‌ போல்‌ 
தோன்றுவ ஆயின. 


இங்ஙனமெல்லாம்‌ இறைவன்‌ அருமையாகப்‌ படைத்த இயற்கைத்‌ தோற்றங்‌ 
களைப்‌ பார்த்துக்கொண்டே கீழிறங்கி மலையினடிவாரத்குற்கு வந்து சேர்ந்தோம்‌. அம்‌ 
மலையடிவாரத்தின்‌ பக்கத்தே வேட்டுவர்‌ குடிசைகள்‌ பற்பல இருந்தன. யாங்கள்‌ 
மலையினின்றும்‌ வந்து களைப்புத்‌ தரும்பொருட்டு அங்கிருந்த ஒரு மரத்தடியிற்‌ 
றங்கினோம்‌. அப்போது அங்றொந்த குடிசைகளி லொன்றிலிருந்து ஆண்‌ மயிலொன்று 
வெளிவந்து தன்‌ அழகிய தோகையை விரித்து ஆடியது. ௮! அத்தோகையின்‌ நீலமும்‌ 
பச்சையும்‌ கலந்த கண்கள்‌ வெயிலொளியில்‌ மினு மினு வென்று மிளிர்ந்தன. யான்‌ 
பிறந்து அதுகாறும்‌ காணாத அப்புதுமையை இன்னும்‌ நினைவுகூர்ந்து மகிழ்கன்றேன்‌. 
பின்‌ அடுத்த நாள்‌ விடியற்காலையில்‌ மலையடிவாரத்து லிருக்கும்‌ பழைய காளத்துய 
ப்பர்‌ கோயிலுக்குச்‌ சென்று இறைவனை வணங்கு அக்கோயிலின்‌ கருங்கற்‌ சுவர்களி 
லுள்ள நுண்ணிய வேலைப்பாடுகளைக்‌ கண்டு வியப்புற்றோம்‌. பின்‌ சத்திரத்திற்கு வந்து 
உணவு சமைத்து உண்ட பிறகு, என்‌ பெற்றோர்‌ இளைப்பார மேல்மெத்தைக்குச்‌ 
சென்றனர்‌. யான்‌ உறங்குவதற்கு விருப்பமில்லாமல்‌ அச்சத்திரத்தின்‌ பின்புறத்திற்‌ 
சென்றேன்‌. அங்கே யிருந்த ஒரு பெரிய அரசமரத்தின்‌ மேல்‌ பத்துப்‌ பதினைந்து 
குரங்குகள்‌ மரக்கிளேகளில்‌ தாவித்‌ தாவி விளையாடிக்‌ கொண்டிருந்தன. இவ்விளை 
யாட்டைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தபோது, அக்குரங்குகள்‌ பரபரப்போடு &ழிறங்கு, 
எங்களுக்குப்‌ பத்தடி தொலைவில்‌ நின்றுகொண்டு, கைகளை நீட்டி உணவுப்‌ பண்டங்‌ 
கள்‌ கேட்டன. உடனே யான்‌ விரைந்து ஓடி ஓர்‌ ஏனத்தில்‌ சோற்றுடன்‌ திரும்பினேன்‌. 
யான்‌ கொண்டு வந்ததனை அக்குரங்குகளினருகே சென்று கொடுக்க அஞ்சிச்‌, 
சோற்றைக்‌ காட்டிக்‌ கூப்பிட்டேன்‌ உடனே, அக்குரங்குகளிற்‌ சில அச்சமின்றிக்‌ கட்டே 
வந்து கை நீட்டின. ஆனால்‌ யான்‌ உணவை அவைகளின்‌ கைகளில்‌ தருவதற்கஞ்சிக்‌ 
கழே வைத்து விட்டு அப்புறம்‌ வந்து விட்டேன்‌. அவை அவ்வுணவை உண்டபின்‌ 
மரங்களில்‌ ஏறின. யான்‌ உணவு தருதலைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த தாய்க்‌ 
குரங்குகளிற்‌ சில, தம்‌ குட்டிகளோடு என்‌ எதிரே ஓடிவந்து தம்‌ கைகளை நீட்டி 
இரங்குய முகத்தோடு என்‌ முகத்தை உற்று நோக்கு உணவு கேட்டன. யான்‌ அதன்‌ பின்‌ 
அச்சம்‌ தெளிந்து அவைகளின்‌ பக்கத்தே போய்‌, அவைகளின்‌ கைகளில்‌ சோற்றை 
அள்ளி வைத்தேன்‌. அத்தாய்க்‌ குசங்குகள்‌ தாம்‌ முதலில்‌ அச்சோற்றை உண்ணாமல்‌ 


பட்டினத்தார்‌ பாராட்டிய மூவர்‌ 


தத்தம்‌ வயிற்றடியில்‌ பற்றிக்கொண்டிருக்கின்ற தத்தம்‌ இளங்குழவிகட்குத்‌ தந்து பிறகு 
உண்டன. இவ்வாறு மேற்கூறிய அழகிய தோற்றங்களைக்‌ கண்டு களிப்போடு அன்றிரவும்‌ 
௮ச்சத்திரத்திலே தங்க விடியற்காலையிலே காளத்தித்‌ தங்குநிலை (ரயிலடி) க்குப்‌ 
போய்ப்‌ புகைவண்டி ஏறி வீடுவந்து சேர்ந்தோம்‌. 


55 


